MAHAL 


சரசுவதி மகால் 
. 


HUVS 
-தஞ்சாவூர்: 
noli 

கற்றனைத்து 
ஊறும்அறிவு 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் நூலக வெளியீட்டு எண் 390 


திருவாப்பனூர்ப் புராணம் 


सरस्वती 


SARASVATI 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் . 


சி.பி .1998 


விலை - ரூ.50 


கற்றனைத்துபக்கா 


தஞ்சாவூர் சரசுவதி மகால் நூலக வெளியீட்டு எண் 390 


திருவாப்பனூர்ப் புராணம் 


சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசிரியர் : 
நா . செயப்பிரகாசு எம் . ஏ . , எம் . ஃபில் , 

தமிழ்விரிவுரையாளர் , 
மன்னர் சரபோஜி அரசுக்கல்லூரி , 

தஞ்சாவூர் -613005 


நகால் 


சரசுவது 


SARASUATU 


f. ப 


இசாவூர் 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 

தஞ்சாவூர் . 


கி . பி .1998 


விலை : - ரூ .50 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 


நூற்பெயர் 


திருவாப்பனூர்ப் புராணம் 


பதிப்பாசிரியர் 


. 


வெளியிடுபவர் 


திரு . நா . செயப்பிரகாசு 

எம் . ஏ . எம்.ஃபில் .. 
இயக்கு நர் , 
சரசுவதி மகால் நூலகம் . 


வெளியீட்டு எண் 


: 


390 


மொழி 


: 


: தமிழ் 


பதிப்பு 


: முதல் பதிப்பு 


வெளியீட்டு நாள் : 


நவம்பர் , 1998 


தாள் 


: 13.7 கிலோ சேஷசாயி 


நூல் அளவு 


: 


21X 14 செ.மீ. 


பக்கங்கள் 


: 


254 


படிகள் 


: 500 


எழுத்து 


: 


18 , 12 புள்ளி 


அச்சிட்டோர் 


: ஸ்ரீ வெங்கடாஜலபதிபிரிண்டர்ஸ் 

தஞ்சாவூர் , 


புத்தகக்கட்டு 


மெலிந்த அட்டை 


பொருள் 


: 


புராணம் 


விலை 


ரூ . 50-00 


வெளியீட்டாளர் முகவுரை 


தமிழிலக்கியப் பரப்பு ஆழமும் அகலமும் 
கொண்டது ; அருமையும் பெருமையும் வாய்ந்தது ; 
சங்க இலக்கியம் , நீதி இலக்கியம் , காப்பியம் , புராணம் 
சிற்றிலக்கியம் எனப் பற்பல எழில்முகம் காட்டுவது . 


புராண இலக்கியங்களில் , தலபுராணம் எனும் 
வகை பல்கிய எண்ணிக்கையில் நூல்களைக் கொண்ட 
தாகும் . சிதம்பரப் புராணம் , தணிகைப் புராணம் ,, 
திருக்கூவப் புராணம் , சீகாளத்திப் புராணம் , திருக் 
கழுக்குன்றப் புராணம் , திருவெண்காட்டுப் புராணம் 
முதலான பல தலபுராண இலக்கியங்கள் - 

லக்கியங்கள் தமிழில் 
தோன்றியுள்ளன . 


பக்திப் பொருண்மையில் , குறிப்பிட்ட திருத் 
தலத்தின் சிறப்புக்களைச் செய்யுள் நடையில் பெரும் 
பாலான தலபுராண இலக்கியங்கள் எடுத்துரைக்கின் 
றன . அத்தகைய 

அத்தகைய தலபுராண இலக்கியங்களுள் 
ஒன்றே இங்குப் பதிப்பித்து வெளியிடப்பெறும் 
திருவாப்பனூர்ப் புராணம் எனும் இந்நூலாகும் . 


திருவாப்பனூர்ப் புராணம் என்னும் இந்நூல் 
மதுரையில் வையை வடகரையில் 

உள்ள சிவத் 
தலத்தைப் பற்றியதாகும் . இத்தலம் தற்போது 
திருவாப்புடையார் கோவில் என்னும் பெயரில் வழங்கப் 


படுகிறது . 


இத்தல புராண இலக்கியம் , மதுரையை அடுத்த 
திருப்பூவனம் எனும் ஊரைச்சார்ந்த கந்தசாமிக் 
கவிஞரால் இயற்றப்பெற்றதாகும் . இவ்விலக்கியம் 
பதினேழாம் நூற்றாண்டில் தோன்றியதாகும் . 


இந்நூலை அருஞ்சொற்பொருள் , ஆய்வுரை 
யோடு பதிப்பித்து அளித்துள்ள பதிப்பாசிரியர் 
திரு நா . செயப்பிரகாசு எம் . ஏ . எம் . ஃபில் . , அவர்கட்கு 
என் பாராட்டுக்கள் . 


இந்நூல் நன்முறையில் வெளிவரத் தேவையான 
நிதியுதவி நல்கிய மைய அரசுக்கும் , இந்த நூலகத் 
தைச் செவ்வனே பராமரித்து வரும் மாண்புமிகு 
முதல்வர் அவர்களுக்கும் , மாண்புமிகு கல்வியமைச்சர் 
அவர்களுக்கும் , பள்ளி கல்வித்துறைச் செயலாளர் 
திரு எம் . ஏ . கௌரிசங்கர் , இ . ஆ . ப ... அவர்களுக்கும் 
எனது நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன் . 


இந்நூலை நுண்ணாய்வு செய்து வெளியிடப் 
பரிந்துரைத்த அறிஞர் திரு ப . வெ . நாகராசன் அவர் 
களுக்கு எனது நன்றியையும் இந்நூல் நன்முறையில் 
வெளிவர 

ஆவன செய்துள்ள நூலக நிருவாக 
அலுவலர் திரு . நா . தியாகராஜன் , எம் . ஏ . பி . எல் , 
அவர்களுக்கும் , வெளியீட்டு மேலாளர் திரு . 
அ . பஞ்சநாதன் , எம்.ஏ. , எம் . எல் ஐ . எஸ் ... அவர் - 
களுக்கும் எனது பாராட்டுக்களையும் தெரிவித்துக் 
கொள்கின்றேன் . 

தமிழிலக்கிய அன்பர்களும் , ஆன்மீக அன்பர் 
களும் இந்நூலை ஈடுபாட்டோடு வரவேற்பர் என 
நம்புகிறேன் . 


தஞ்சாவூர் 
10.11.98 


து . நா . இராமநாதன் , இ.ஆ.ப. , 
மாவட்ட ஆட்சித் தலைவர் 

மற்றும் 

இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் 


பதிப்பாசிரியர் உரை 


தமிழ் இலக்கிய உலகம் பரந்துபட்டது . தோன்றிய 
இலக்கியங்கள் அனைத்தும் நிலைபெற்றன என்று கூற 
இயலாது . அதற்குக் காரணங்கள் பலப்பல . ஓலைச் சுவடி 
களில் எழுதப்பெற்ற நூல்கள் காலத்தை எதிர்த்து நிற்க 
இயலாமல் மக்கி மடிந்து போவதும் ; மக்களின் அறியா 
மையால் அழிந்து போவதும் வாடிக்கையாக இருந்து 
வருகிறது . இத்தகைய அழிவுகளிலிருந்து இலக்கிய உல 
கத்தைக் காக்கும் முயற்சியே ஓலைச் சுவடிகளில் உள்ள 
நூல்களை அச்சேற்றும் பணியாகும் . தஞ்சாவூர் சரசுவதி 
மகால் அத்தகைய அரிய முயற்சியில் முனைந்து செயல் 
படுகிறது . 


சரசுவதி மகால் நூலகத்தில் 1463 - ஆம் எண்ணு 
டைய தமிழ் ஓலைச் சுவடியான “ திருவாப்பனூர்ப் 
புராணம் ” என்னும் நூலைப் பதிப்பிக்கும் இப்பணிக்குக் 
காரணமாகவும் உறுதுணையாகவும் இருந்து உதவி 
யோர் பலர் . 


இந் நூலைப் பதிப்பிக்க அனுமதியளித்துதவிய 
அன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ; மற்றும் 
வெளியீட்டாளர் முகவுரை அளித்துச் சிறப்புச் செய்த 
இன்றைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நூலக இயக்கு 
நருமான திருமிகு . து . நா . இராமநாதன் , இ . ஆ . ப . 
அவர்கள் ; நிருவாக அலுவலர் திருமிகு நா . தியாகராஜன் 

வெளியீட்டு மேலாளர் மற்றும் நூலகர் 
உயர் திரு . அ . பஞ்சநாதன் அவர்கள் ; நூலகத்தின் 
தமிழ்த்துறை வல்லுநர்கள் திருமதி . ச . திலகம் , மற்றும் 
திருய . மணிகண்டன் ஆகியோர் ... 


அவர்கள் ; 


நூலின் கையெழுத்துப்படியை 

முழுமையாகப் 
படித்துப் பார்த்து உரிய ஆலோசனைகள் வழங்கி 
உதவிய தமிழறிஞர் கம்பராமன் என்னும் திரு . இராம 


ராசன் அவர்கள் ; நூலை நுண்ணாய்வு செய்து உதவிய 
சிரவை ஆதீனக்கவிஞர் புலவர் திரு . ப வெ நாகராசன் 
அவர்கள் ... 


இந்நூலின் 

அச்சுப் பணியை மேற்கொண்ட 
தஞ்சை ஸ்ரீ வெங்கடாஜலபதி அச்சகப் பணியாளர்கள் 


இவர்கள் 

அனைவரும் இந்நூல் சிறப்புடன் 
அமையப் பேருதவி புரிந்தவர்கள் . இவர்களை இங்கு 
நன்றியுடன் நினைத்துப்பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி 
அடைகிறேன் . 


நா செயப்பிரகாசு , 
சிறப்புக் கேண்மைப் பதிப்பாசிரியர் . 


பொருளடக்கம் 


பக்கம் 


முன்னுரை 
சம்பந்தர் பதிகம் 


ii - XXVI 
1 
3 . 203 
3 
16 


நூல் 


காப்பு 
நைமிசாரண்ய வருணனை 
சூதரை வினாய காதை 
மூர்த்தி மகிமை 
இடவபுரச் சருக்கம் 
அன்னவினோதச் சருக்கம் 
சந்திரசேனச் சருக்கம் 
பாட்களச் சருக்கம் 
குபேரச் சருக்கம் 
சுதரிசனச் சருக்கம் 
அரிச்சந்திரன் தீர்த்த யாத்திரைச் 

சருக்கம் 
பாட்டு முதற்குறிப்பு அகரா 


20 
25 
69 
85 
104 
133 


153 
170 


184 
204 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் , 
அரிய பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் , 
பனையோலைகளில் எழுதிச் சுடிகளாக நமக்குத் 
தந்தனர் . அவை , பல்வேறு இடங்களில் முடங்கி 
உள்ளன . சுவடிகள் பழுதடைவதற்கு முன் சரசுவதி 
மகாலுக்கு அன்பளிப்பாகக் கொடுத்துதவினால் , 
அவை மக்களக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , சுவடி தந்தவர் 
களும் , சுவடி 

எழுதியோரும் அழியாப் புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . 
அவை பதிப்பாகி வருமாயின் சுவடி தந்தார் பெயர் 
இடம் பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து பிரதிகளும் 
பெறுவர் . 


எனவே 

நாம் பெற்ற பேறு பெறுக இவ் 
வையகம் என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் 
தம்மிடமுள்ள சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் 
தந்துதவ வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் . 
6-11-98 


38 ) 


மாவட்ட ஆட்சியர் மற்றும் இயக்குநர் , 

சரசுவதி மகால் நூலகம் . 


திருவாப்பனூர்ப் புராணம் 
CC 


முன்னுரை 


நம் தமிழ்மொழியின் இலக்கிய வரலாற்றை நோக் 
கும்பொழுது காலந்தோறும் புதிய புதிய இலக்கிய 
வகைகள் தோன்றிச் சிறந்திருப்பதைக் காண முடிகிறது 
பத்துப்பாட்டு , எட்டுத்தொகை , பதினெண்கீழ்க்கணக்கு 
நூல்கள் என்னும் சங்க இலக்கியங்களும் , சிலம்பு முதல் 
இராமாயணம் வரையிலான காவியங்களும் , தேவாரம் , 
திருவாசகம் , திவ்வியப் பிரபந்தங்கள் என்னும் சமய 
இலக்கியங்களும் , பெரிய புராணம் போன்ற புராண 
இலக்கியங்களும் பல்வேறு வகைகளாக அவை அமைந் 
திருப்பதைக் காணலாம் . இவ்வாறு புதுப்புது இலக்கிய 
வகைகள் தோன்றுவதற்குக் காரணம் அரசியல் மற்றும் 
சமுதாய மாற்றங்களும் அவற்றால் தோன்றும் சமுதாயத் 
தேவைகளுமே எனலாம் . எப்பொழுதெல்லாம் அரசியல் 
மாற்றங்கள் ஏற்படுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் 
அம்மாற்றங்கள் சமுதாயத்தையும் பாதித்துத் தொடர்ந்து 
இலக்கியத்தையும் பாதிப்பதை நாம் அரசியல் , சமுதாய 
இலக்கிய வரலாறுகளை ஒத்துப் பார்க்கும்பொழுது 
தெளிவாகத் தெரிகிறது . 


கி.பி. 2 - ஆம் நூற்றாண்டிற்குப் பின் தமிழகத்தில் 
ஏற்பட்ட அரசியல் குழப்பம் தமிழ் இலக்கிய வளர்ச்சியைப் 
பெரிதும் பாதித்தது . அக்காலம் அரசியலுக்கும் இலக் 
கியத்திற்கும் இருண்ட காலம் என்றே அறிஞர்கள் . 


iil 


கருதுகின்றனர் . இந்நிலை கி.பி. 5 - ஆம் நூற்றாண்டு 
வரை நீடித்தது . அதேபோன்று மற்றுமொரு அரசியல் 
நிலையின்மை கி.பி. 13 - ஆம் நூற்றாண்டிலும் அதற்குப் 
பிற்பட்ட காலத்திலும் ஏற்பட்டது 

கி பி . 13 - ஆம் நூற் 
றாண்டிற்கு முன் தமிழில் சமய இலக்கியங்களும் காப்பிய 
இலக்கியங்களுமாக ஏராளமாகத் தோன்றித் தமிழ் 
இலக்கியத்திற்கு அணி சேர்த்தன . சேக்கிழார் . கம்பர் 
போன்ற பெரும்புலவர்கள் மன்னர்களின் ஆதரவுடன் 
பேரிலக்கியங்களைப் படைத்தனர் ஆனால் , அவர்கள் 
காலத்திற்குப் பின் அரசியல் அமைதியின்மை காரணமாக 
அத்தகு பெரும்புலவர்களும் பேரிலக்கியங்களும் தோன்ற 
வழியில்லாமல் போயிற்று . 


கி.பி. 12 - ஆம் நூற்றாண்டிற்குப் பிறகு தமிழகத்தில் 
சேர சோழ பாண்டியர் வலிமை குறைந்து ஒடுங்கினர் . 
வலிமையுடைய நிலையான ஆட்சி இன்மையால் 
குழப்பங்கள் தலைதூக்கின . ஹொய்சளர்களின் 
செல்வாக்கு தமிழகத்தில் பெருகியது . 14 - ஆம் நூற் - 
றாண்டின் முற்பகுதியில் அலாவுதீனின் படைத்தலைவன் 
மாலிக்காபூரின் படையெடுப்பு தென்னகத்தின் அரசியல் 
அமைதியைப் பெரிதும் குலைத்தது . 

மாலிக்காபூரின் 
படையெடுப்பு தென்னகத்தின் அரசியல் அமைதியைப் 
பெரிதும் குலைத்தது . மாலிக்காபூரின் ஆட்சியிலும் 
அவனுக்குப் பின்வந்தோரின் பிடியிலும் ஐம்பதாண்டு 
காலம் மதுரை சிக்கியிருந்தது . பின் விஜய நகரப்பேரரசின் 
தோற்றம் தமிழகத்தில் நாயக்க மன்னர்களின் ஆட்சியை 
ஏற்படுத்தியது தஞ்சையும் மதுரையும் நாயக்கர்களின் 
கீழ் வந்தன . இக்காலத்தில் தான் தமிழகத்தில் கலை , 
இலக்கியம் முதலியன மீண்டும் மெல்லத் தலை தூக்கின . 
அதன்பின் தஞ்சை மராட்டியர்கைக்கு மாறியது.கரு நாடக 
நவா | த ழ த்தின் வடபகுதியைக் எ கப்பற்றி ஆளத் 
தொடங்கினான் . எங்கும் போராட்டங்களும் போர்களும் 


iii 


நடைபெற்றன . நாட்டில் அமைதியான சூழலே நிலவ 
வில்லை . தமிழகம் பாளையப்பட்டுகளாகச் சிதைந்து 
சின்னாபின்னப்பட்டுக் கிடந்தது . வேற்றவர் கலை , 
நாடகம் , இலக்கியம் முதலிய மரபுகளும் தெலுங்கிசையும் 
தமிழகத்தில் வேரூன்றின. தமிழர்களின் செல்வாக்குப் 
பல துறைகளிலும் அடிபட்டது . இந்தச் சூழலில் 13 - ஆம் 
நூற்றாண்டிற்குப் பிறகு தமிழகத்தில் கம்பர் , சேக்கிழார் 
போன்ற பெரும் புலவர்களும் பேரிலக்கியங்களும் 
தோன்றவியலாது போயிற்று . 


நாயக்க மன்னர்கள் சமய 

சமய நூல்களுக்கும் சமயக் 
கலைகளுக்கும் இலக்கியங்களுக்கும் மதிப்புத் தந்து 
வளர்த்து வந்த காரணத்தால் அவ்வப்போது சமயச் 
சான்றோர்கள் தோன்றிச் சிறந்த நூல்களை இயற்றினர் 
சிறுசிறு நூல்கள் பிரபந்தங்கள் என்னும் பெயரில் தோன்றி 
வளர்ந்தன . சமய நூல்களுக்கு விரிவான விளக்கங்கள் 
எழுதினர் . சமயத்தைக் காக்கும் மடங்கள் தோன்றின . 
அந்த மடங்களை ஒட்டிப் புலவர் சிலர் சமயத்தையும் , 
தமிழையும் ஓரளவு வளர்த்து வந்தனர் . சொல்லை 
வைத்து விளையாடும் விளையாட்டு புலவர்களைக் 
கவர்ந்தது . புலவர்கள் சிலர் ஆங்காங்கே இருந்த செல் - 
வர்களையும் , சிற்றரசர்களையும் மகிழ்விக்க அவர்கள் 
மீது சிறுசிறு நூல்கள் பாடினர் . 


இப்படிப்பட்ட சூழலில்தான் கி.பி. 14 - ஆம் நூற் 
றாண்டில் தலபுராணங்கள் தோன்றிக் கிளைத்துப் பல்கிப் 
பெருகின . வள்ளல்களைப் புகழ்ந்து பாடுவதுபோல் 
ஓரளவு புகழ்வாய்ந்த தலங்கள் அனைத்தையும் பற்றித் 
தலபுராணம் எழுதுவதை இக்காலத்துப் புலவர்கள் 
பெருவழக்காகக் கொண்டனர் . ஒரே ஊருக்கு ஒன்றுக்கு 
மேற்பட்ட தலபுராணங்கள் தோன்றியதும் உண்டு . 


iv 


14 - ஆம் நூற்றாண்டில் உமாபதி சிவம் கோவில் 
புராணம் என்னும் தலபுராணம் பாடினார் . இதுவே 
தலபுராணங்களுள் முதலாவதாகக் கருதப்படுகின்றது . 
அதற்குப்பிறகு அதனையொட்டிப் பல தலபுராணங்கள் 
எழுந்தன . தலபுராணங்களுள் புகழ் பெற்றவை 
ப துரையில் சிவபெருமானின் அறுபத்து நான்கு 
திருவிளையாடல்களைக் கூறும் பரஞ்சோதி திருவிளை 
யாடல் , காஞ்சிப்புராணம் , தணிகை புராணம் , பேரூர் 
புராணம் , சேது புராணம் , குற்றாலப் புராணம் ஆகிய 
புராணங்களே 

இவற்றுள் பரஞ்சோதியார் இயற்றிய 
திருவிளையாடல் புராணமே இன்று பெரிதும் போற்றப் . 
பட்டு வருகிறது 


தருமபுர மடத்தைச் சார்ந்த புலவர்கள் திருப ழபாடி 
திரு வாற்றியூர் முதலான தலங்களுக்குப் புராணங்கள் 
பாடினர் . நிரம்பவழகிய தேசிகர் திருப்பரங்கிரிப் புராணம் , 
சேது புராணம் என்னும் புராணங்களைப் பாடினார் 
அதிவீரராம பாண்டியர் வடநாட்டுத் தலமாகிய காசியைப் 
பற்றிக் காசிக்கண்டம் என்னும் தலபுராணத்தைப் 
பாடினார் . திருமலை நாதர் சிதம்பரப் புராணமும் , 
கச்சியப்ப முனிவர் தணிகைப் புராணமும் , சிவப்பிரகாசர் 
திருக்கூவப் புராணமும் , சீகாளத்திப் புராணமும் , வீரராகவ 
முதலியார் திருக்கழுக்குன்றப் புராணமும் , எல்லப்ப 
நாவலர் 

திருவண்ணாமலை , திருவெண்காடு , 
திருவிரிஞ்சை, தீர்த்தகிரி , திருச்செங்காட்டங்குடி , என்னும் 
தலங்கள் மீது தலபுராணங்களும் ,, 

ஞானப்பிரகாசர் 
திருவொற்றியூர்ப் புராணமும் , ஞானக்கூத்தர் திருவாரூர்ப் 
புராணமும் பாடியருளினர் . இப்பெருமக்களால் பாடப் 
பெற்ற தலங்கள் நீங்கலாக எண்ணற்ற தலபுராணங்கள் 
தமிழில் தோன்றின . 


சில 

தல புராணங்களில் காணப்படும் நாட்டுப்படலம் , 
நகரப்படலம் ஆகியன இலக்கியச் சுவையுடையன . நில 
வளம் , நீர்வளம் , இயற்கை அழகு முதலியன பற்றித் 


V 


தமது கற்பனைகளைக் , கனவுகளை அழகுறப் பாடினர் . 
அவ்வப் பகுதி மக்கள் இவ்வருணனைகளால் மனமகிழ்ச் 
சியுற்றனர் . கொடியவர்களும் அதிகாரச்செருக்கு மிக்க - 
வர்களும் துன்புற்று மனம் திருந்தி அவ்வக் கோயிலுக்கு 
வந்து வழிபட்டுத் துயர் தீர்ந்ததாகத் தலபுராணங்கள் 
சொல்வது வழக்கம் . இந்திரன் முதலான தேவர்களும் 
தாம் பெற்ற சாபம் நீங்குவதற்காகவும் பாபம் தீர்வதற் 
காகவும் அவ்வூர்க் கோயிலுக்கு வந்து வழிபாடு 
செய்ததாகவும் அதற்குப் பிறகே கடவுளின் அருள் 
பெற்றுக் கடைத்தேறியதாகவும் கதைகள் புனையப் 
பட்டன . அந்தந்த ஊரையடுத்த மலை , ஆறு முதலியன 
வெகுவாக வருணிக்கப்பட்டன . இதனால் அவ்வப்பகுதி 
மக்கள் பெருமையும் , மகிழ்ச்சியும் உற்றனர் . இதனால் 
எந்த ஒரு குறிப்பிடத்தக்க தலத்துக்கும் தலபுராணம் 
இல்லையெனில் அஃது ஒரு குறையாகக் கருதப்பட்டது . 
இவ்வாறு தலபுராணம் என்னும் இலக்கிய வகை தமிழில் 
பெருகி வளரலாயிற்று . 


திருவாப்பனூாப் புராணம் 

என்னும் இந் நூல் 
மதுரையில் வையை வடகரையில் உள்ள சிவத்தலத்தைப் 
பற்றியதாகும் இத்தலம் தற்போது திருவாப்புடையார் 
கோவில் என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது . இக்கோவில் 
அமைந்துள்ள பகுதி தற்போது செல்லூர் என்று வழங்கப் 
படுகிறது . ஞானசம்பந்தரின் பாடல் பெற்ற இத்தலம் 
மிகப் பழமையானது என்பதில் ஐயமில்லை . 


அந்தண் புனல்வையை யணியாப்ப னூர்மேய 
சந்த மலர்க்கொன்றை சடைமே லுடையானை 
நந்தி யடிபரவு நல்ஞான சம்பந்தன் 
சந்த மிவைவல்லார் தடுமாற் றறுப்பாரே என்பது 
சம்பந்தர் தேவாரப் பதிகத்தின் திருக்கடைக்காப்புப் 
பாடலாகும் . இத்தலத்து இறைவன் ஆப்பனூரீசன் 


vi 


என்றும் , 

அன்னை குரவங் கமழ் குழலாள் என்றும் 
இந்நூல் குறிக்கிறது . சம்பந்தரும் இப்பெயரிலேயே 
குறிக்கிறார் . 


குரவங் கமழ்குழலாள் குடிகொண்டு 

நின்றுவிண்ணோர் 
விரவும் திருமேனி விளங்கும் வளையெயிற்றின் 
அரவம் அணிந்தானை அணியாப் பனூரானைப் 
பரவு மனமுடையார் வினைபற் றறுப்பாரே , " 

( ஆப்பனூர்ப்பதிகம் - 2 ) 
இத்தலத்துத் தீர்த்தம் இடப தீர்த்தம் எனக் குறிக்கப் 
படுகிறது . சோழாந்தகப் பாண்டியனால் முளை வடிவாய்க் 
கண்டறியப்பட்ட ஆப்பனூ ரீ சன் பின்னா 
வேதியனுடன் தற்போதைய தலத்திற்கு வரும்பொழுது 
அவனுக்கு வழிகாட்டி வந்த 

நந்தியம்பெருமானின் 
பெயரால் இத்தீர்த்தம் வழங்கப்படுவது இடப்புரச் 
சருக்கத்தால் அறிகிறோம் . 


சைவ 


திருவாப்புடையார் கோவில் என்று இன்று வழங்கப் 
பெறும் இக்கோவிலின் 

இறைவன் முதன்முதலில் 
சோழாந்தகப் பாண்டியனால் ஆப்பு வடிவத்தில் காணப் 
பெற்றுப் பின் 

பின் அவன் மகன் சுகுணனால் கோவில் 
திருப்பணி செய்யப்பெற்றது என்னும் செய்தி 
தெண்ணிலவின் வழித்தோன்றிச் சயம்புதெரி 

சனவிரத சீலமேற் கொண் 
டெண்ணில்மறை வித்தனையோர் முளையிடங்கண் 

டிடபபுரத் திறையோன் கோயில் 
உண்ணிலவு மானமுதற் றிருப்பணிசெய் 
சுகுணனையீன் றுலகங் காத்த 


vii 


தண்ணளிவெண் குடைச்செங்கோல் வழுதிசோ 
ழாந்தகன்றாள் தலைமேல் கொள்வாம் . 

( வாழ்த்து - 16 ) 
என்னும் வாழ்த்துப் பாடலாலும் ஆப்பனூர்ச் சருக்கம் , 
இடப்புரச் சருக்கம் . அன்ன வினோதச் சருக்கம் என்னும் 
சருக்கங்களாலும் தெரிய வருகிறது . 


இந்நூலை இயற்றியவர் மதுரையை அடுத்த திருப் . 
பூவனம் என்னும் ஊரைச் சார்ந்த கந்தசாமிக் கவிஞர் 
ஆவார் . இந்நூலின் பாயிரத்தில் இச்செய்தி அறியக் 


கிடைக்கிறது . 


கனியினைப் பிழிந்து செந்தேன் 

கண்டென ஆப்ப னூர்நம் 
பனிமதி மிலைந்த நாதன் 

பன்னரும் புராணந் தன்னைப் 
புனிதன்மெய்க் கந்த சாமிக் 

கவிஞன்பூ வனத்தான் பார்மேல் 
இனிதெனப் புலவர் கூற 
இன்றமிழ்ப் புணர்த்தி னானே " 

( பாயிரம் - 3. ) 
என்பது பாடல் . இவர் வரலாறு பற்றிய அகச்சான்று 
இந்நூலில் கிடைக்கவில்லை . எனினும் இவர் இயற்றிய 
பிற நூல்களில் இவரைப் பற்றிய சான்றுகள் காணக் 
கிடைக்கின்றன . 


இவர் திருப்பூவனத்துப் பிறந்தவராகலில் திருப் 
பூவனம் கந்தசாமிக் கவிஞர் என்றே அழைக்கப் 
பெற்றார் . இனிய சந்தங்களில் தமிழ்ப் பாடல்கள் பாட 
வல்ல இவர் தாம் பிறந்த ஊரான திருப்பூவனத்தில் 
கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் எம்பிரான் மீது 


viii 


உலா , புராணம் , வண்ணம் முதலிய நூல்களும் திருவாப் 
பனூர்ப் புராணமும் பாடினார் . இவர் பதினேழாம் 
நூற்றாண்டின் முற்பகுதியைச் சார்ந்தவர் . இவர் திருப் 
பூவனப் புராணம் என்னும் நூலை கி பி . 1621 - ஆம் ஆண்டு 
பாடினார் என்னும் குறிப்பு . 
தருமுலகிற் சகத்தமா யிரத்தைந் நூறு 

தங்குநாற்பான் மூன்றுதந்த வாண்டிற் 
பொருவருநற் புலவோர்சொற் புலமை காட்டப் 

புட்பவனப் புராணமெனப் புகல லுற்றேன் என்று 
கூறும் திருபூவனப் புராணப் பாயிரத்தில் கிடைக்கிறது . 
எனவே , இந்நூல் செய்யப்பட்ட காலம் மேலே குறிப் 
பிட்டவாறு ( சகம் 1543 ) கி பி 1621 ஆகும் . இந்நூலுக் 
குப்பின் இவர் திருவாப்பனூர்ப் புராணம் பாடியிருக் - 
கலாம் . 


இவரை ஆதரித்த வள்ளல் சிவகங்கை ஜமீன் 

தா 

t 
முத்துவடுக நாத துரை ஆவார் எனத் தெரிகிறது . இவரை 
ஆதரித்த மற்றொரு வள்ளல் சீதக்காதி ஆவார் . சீதக்காதி 
நொண்டி நாடகத்தில் , 
சந்தமுத் தமிழ்தோறும் கல்வித் 

தலைவர் மகிழ்உமறுப் புலவருடன் 
செந்தமிழ்க் கந்தசாமிப் புலவனும் 
சீராட் டெனத்தமிழ்ப் பாராட்டவே . ” 

( சீதக்காதி நொண்டி : 185 ) 
என்று காணப்படுகிறது . சீதக்காதி கி.பி. 1682 வரை 
வாழ்ந்தவர் . படிக்காசுப் புலவர் காலத்தில் இறந்தவர் . 
இச்செய்திகளால் கந்தசாமிக் கவிஞர் நீண்ட காலம் 
வாழ்ந்திருந்தாராதல் வேண்டும் எனத் தோன்றுகிறது . 
இவர் காலத்தில் வாழ்ந்திருந்த பிற புலவர் பெருமக் 
கள் சீறாப்புராணம் பாடிய உமறுப்புலவரும் சீதக்காதி 


ix 


நொண்டி நாடக ஆசிரியரும் ( பெயர் இன்னதென்று 
தெரியவில்லை ) ஆவர் எனத் தெரிகிறது . 


உலா 


இவர் பாடிய பிற நூல்களுள் திருப்பூவனப் புராணம் , 
புட்பவன நாதர்வண்ணம் . 

திருப்பூவனநாதர் 
என்பன குறிப்பிடத்தக்கவை . இவையன்றித் திருப்பூவனத் 
தலவகுப்பு . தீர்த்த வகுப்பு , மூர்த்தி வகுப்பு முதலாய 
நூல்களும் பாடினார் எனத்தெரிகிறது . அவை எங்கும் 
தற்போது கிடைப்பதாகத் தெரியவில்லை . 


என்னும் 


திருவாப்பனூர்ப் புராணம் 

இந் நூல் 
திருவாப்பனூர் மான்மியம் 

என்றும் குறிக்கப்படுதல் 
உண்டு . இந்நூலைப் பாடுவித்தோர் பற்றிக் குறிப் 
பிடுகையில் , 
“ மறைமுழுதும் அளப்பரிய ஆப்பனூர் 

உடையபிரான் மான்மி யஞ்சிற் 
றறிவுடைய யானளக்குந் தரத்ததோ ? 

அத்தலத்தின் ஆதி சைவர் 
இறைகுலசே கரவழுதி நாமநம்பி 

மரபுதித்தோ ரின்னூல் தென்னூல் 
துறைமுறையி னியற்றெனவச் சொல்மறுக்க 

மாட்டாமைத் தொடங்கி னேனால் . (பாயிரம் - 1 ) 
என்று குலசேகர வழுதி நம்பி என்னும் ஆதிசைவர் மரபில் 
வந்தவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்நூலைச் 
செய்ததாகக் குறிப்பிடுகிறார் . 


புராணம் என்பது தொல்காப்பியரால் , 
“ அம்மை அழகு தொன்மை தோலே 
விருந்தே இயைபே புலனே இழைபெனப் 
பொருந்தக் கூறிய எட்டொடுந் தொகை இ . " 

( தொல் : செய் . 1 ) 


X. 


எனக் கூறப்பெறும் எண்வகை வனப்பு நூல்களுள் 
தொன்மை என்னும் வனப்பு நூலே பிற்காலத்தில் 
புராணங்கள் எனக் கூறப்படுகின்றன . தொன்மை 
எனினும் புராணம் எனினும் ஒன்றே . மேலும் தொன்மை 
என்னும் வனப்பியலுக்கு ஆசிரியர் தொல்காப்பியர் 
சிறப்பிலக்கணம் கூறுங்கால் 
தொன்மை தானே 
உரையொடு புணர்ந்த பழமை மேற்றே . 

( தொல் . செய் .: 237 
என்பார் . இதற்கு உரை கூறிய பேராசிரியர் தொன்மை 
என்பது உரை விராஅய்ப் பழமைய வாகிய 

கதைப் 
பொருளாகச் செய்யப்படுவது என்று கூறுவார் . 
இதன்படி இந்நூல் அமைந்து பழமையான கதையைச் 
சொல்வதாக இருப்பதைக் காணலாம் . 


அடியார்களுக்கு அருள் புரியும் முகமாக மதுரையப் - 
பதியில் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களைப் புரிந்த 
ஈசனார் மதுரை வையை வடகரையில் உள்ள திருவாப் . 
பனூர் என்னும் திருத்தலத்தில் ( தற்போது மதுரையின 
ஒரு பகுதி ) புரிந்த அருள்விளையாட்டினைப் பற்றிக் 
கூறுவதே திருவாப்பனூர்ப் புராணம் என்னும் 
இப்புராணமாகும் . 


புராணம் என்னும் சொல் வடமொழியில் ஒருவகை 
இலக்கியத்திற்குப் பெயர் . வடமொழியில் புராணங்கள் 
பதினெட்டு எனத் தொகுத்துக் கூறுவர் . அதனை இந் 
நூலாசிரியர் சூதிரை வினாய காதையில் கேள்வியுறும் 
பதினெண புராணப் பெருங்கடற் கரையே " ( சூ . வி . 
காதை 8 ) என்று நைமி சாரணியத்து முனிவர்கள் சூத 
முனிவரை நோக்கிக் கூறுவதாக அமைத்துள்ளமையும் 
காணலாம் . 


xi 


இந்நூல் இயற்றிய ஆசிரியர் வடநூலார் புராணம் 
கூறும் மரபு பற்றியே இத் திருவாப்பனூர்ப் புராணத் 
திற்கும் வரலாறு கூறியுள்ளார் . 


இந்நூலாசிரியரும் பதினெண் 

புராணங்களுள் 
ஒன்றாகிய சைவத்தின் திருத்தலக் காண்டத்திற்கேற் 
பட்ட பதினோராவது புராணத்தில் உருத்திரசங்கிதையில் 
கூறப்பட்டுள்ள கதையைக் கூறுவதாகக் கூறிச் 
சூதமுனிவன் கதையைத் தொடங்குவதாகக் குறிப்பிட் - 
டுள்ளார் . 


சாற்றிய புராண மோராறு மூன்றுஞ் 

சைவத்திற் சேத்திர காண்டத் 
தேற்றிய வேகா தசவுருத் திரசங் 

கிதையினி லீறிலா னருளால் 
தோற்றிய விடப் புரியின்மான் மியத்தைச் 

சொற்சுவை பொருட்சுவை தோன்ற 
ஆற்றிய தவத்தீர் சொல்லுகேன் உலகம் 
அறம்பொருள் இன்பம் வீ டடைய 

( சூத . வி . காதை . 12 ) 
என்னும் பாடலில் இச்செய்தியைக் காணலாம் . மேலும் 
இக்கதை முன்பு திருக்கைலாயத்தில் கந்தவேள் நந்தி 
தேவனுக்குச் சொல்ல , நந்திதேவனிடம் கேட்ட வியாசன் 
தன் மாணாக்கன் சூதமுனிக்கு உரைத்தது என்று மூர்த்தி 
மகிமை முதற்பாடலில் இந்நூலாசிரியர் கூறுகிறார் . 


இந்நூல் கடவுள் வாழ்த்து , பாயிரம் , அவையடக்கம் 
ஆகிய பகுதிகளுடன் நைமிசாரணிய வருணனை , சூதரை 
வினாய காதை . மூர்த்தி மகிமை , ஆப்பனூர்ச் சருக்கம் . 
இடவபுரச் சருக்கம் . அன்னவினோதச் சருக்கம் , சந்திர 
சேனச் சருக்கம் , பாட்களச் சருக்கம் . குபேரச் சருக்கம் , 
சுதரிசனச் சருக்கம் , அரிச்சந்திரன் தீர்த்த யாத்திரைச் 
சருக்கம் என்னும் பதினோரு பகுதிகளைக் கொண்டது . 


xii 


மொத்தம் 515 விருத்தங்களைக் கொண்டுள்ளது . ஆனால் 
ஆசிரியர் பாயிரத்தில் எட்டுச் சருக்கங்களும் 514 விருத் 
தங்களும் கொண்டதாகக் குறித்துள்ளார் . 


நற்கடவுள் வணக்கம்பா யிரஞ்சொலவை யடக்க 

நயமிசா ரணியவரு ணனைசூதர் காதை 
பொற்கமலச் சடைமூர்த்தி யாபனூர் இடம் 

புரமனவி னோதன் சந்திரசேனன் நூலிற் 
தர்க்கமுணர் பாட்களன் மெய்க் குபேரனொடு சுதரி 

சனனரிச்சந் திரனிராச் சருக்கமோ ரெட்டாய்க் 
கற்கநிறை விருத்தயாப் பைந்நூற்றி ரேழிற் 
கவிஞரவை முறுவலிப்பக் கழறுதலுற் றேனால் . 

( பாயிரம் - 2 ) 


தஞ்சை சரசுவதி மகால் நூலகத்தில் உள்ள சுவடியில் 
அன்னவினோதச் சருக்கம் 43 , ஆவது பாடல் விடுபட் . 
டுள்ளது இஃது ஏடெடுத்து எழுதுவோர் தவறுதலாக 
விட்டது எனக் கருதலாம் இதைப் பாடலுக்கு எண்ணிட் 
டுள்ள முறையால் அறிய முடிகிறது . பானுமுற்பட " 
எனத் தொடங்கும் 43 - ஆவது பாடல் விடப்பட்டு , நந்தி 
தீர்த்தத்தின் என்னும் அடுத்த பாடலுக்கு 43 என்ற 
எண்னும் . “ கிருதமாலையி னர்புக ” எனத் தொடங்கும் 
அடுத்த பாடலுக்கு 44 - என்ற எண்ணும் , இன்பமுற் 
றடியவர் எனத்தொடங்கும் அடுத்த பாடலுக்கு 46 - என்ற 
எண்ணும் கொடுக்கப்பட்டுள்ளது . 

இவ்வாறு எண் 
கொடுத்துள்ள முறையால் ஏடெடுத்து எழுதுவோர் 
தவறுதலாகப் பாடலை எழுதவிட்டது தெரிய வருகிறது . 
விடப்பட்டுள்ள இப்பாடல் பழைய பதிப்பு ஒன்றில் ( தாது 
ஆண்டு மாசி மாதம் ) 43 - ஆவது பாடலாகக் காணப்படு 

எனவே , இப்பாடல் இடைச்செருகல் எனக் 
கொள்ளாது தவறுதலாக விடப்பட்டது எனக்கொண்டு 
இப்பதிப்பிலும் சேர்க்கப்பட்டு ளது . இனி இந்நூலில் 
கூறப்பட்டுள்ள பொருள் பற்றிக் காணலாம் . 


கிறது . 


xili 


கடவுள் வணக்கம் 


எடுத்துக்கொண்ட இலக்கண இலக்கியம் இடுக்கண் 
இன்றி இனிது முடிதற்கு வழிபடு தெய்வம் வணக்கம் 
கூறல் மரபு . அம்மரபுப்படி கடவுள் வாழ்த்து என்னும் 
பகுதியொடு நூல் தொடங்குகிறது . கடவுள் வாழ்த்தின் 
தொடக்கத்தில் காப்புச் செய்யுளில் விநாயகரை 
வணங்கும் பொழுது அரி அயன் ஆகியோரினும் சிவனே 
பெரிய கடவுள் என்ற குறிப்பை வைக்கத் தவறவில்லை . 
திருமாலின் மகனாகிய பிரமன் பரவும் வேதத்தின் 
பொருளானவன் எனச் சிவபெருமானைக் குறிக்கிறார் 
ஆசிரியர் . பின்னர் 

பின்னர் நூற்பயனைக் குறித்து தலமூர்த் 
தியான திருவாப்புடையாரையும் குரவங் கமழ் 
குழலாளையும் வணங்கி , சபாபதி , துர்க்கை , விநாயகர் , 
சுப்பிரமணியர் , நந்திதேவர் , கலைமகள் , சம்பந்தர் , 
நாவுக்கரசர் , சுந்தரர் , மாணிக்கவாசகர் ஆகியோரை 
வணங்கிப் பின் இத்தலத்து இறைவனை ஆப்பு வடிவில் 
கண்டறிந்து வழிபட்ட சோழாந்தக பாண்டியன் , 
இறைவனுக்கு மணற்சோறட்டுப் பூசித்து வந்த 
சைவவேதியன் , சண்டீசர் ஆகியோரை முறையே வாழ்த் 
துகிறார் . 


பாயிரம் , அவையடக்கம் . 


பாயிரம் என்னும் இப்பகுதியில் முதற்பாடலில் 
ஆப்பனூர் உடைய பிரான்றன் மான்மியம் கூறுவதாகக் 
குறித்து , இந்நூலைப் பாண்டியன் குலசேகர வழுதியின் 
வழிவந்தோர் கேட்டுக்கொண்டதற்கிணங்கத் தொடங் . 
கியதாகக் குறித்துள்ளார் . அடுத்த பாடலில் நூலின் 
சருக்கங்களைக் கூறி மூன்றாம் பாடலாகிய தற்சிறப்புப் 
பாயிரத்தில் தன் பெயரைத் திருப்பூவணத்துக் கந்தசாமிக் 
கவிஞர் எனக் குறிப்பிட்டுள்ளார் . 


xiv 


அவையடக்கப் பாடலில் மணற்சோற்றை இறைவன் 
உவந்து ஏற்றுக்கொண்டது போல் மணற்சோறொத்த 
தன் நூலையும் சிறப்பாகக் கொண்டருளுமாறு கேட்டுக் - 
கொள்கிறார் . 


நைமிசாரணிய வருணனை 


கதை சொல்லப்படுவதாகக் குறிக்கப்படும் இடமான 
நைமிசாரணியத்தின் வருணனையை இப்பகுதியில் 
கூறுகிறார் நைமிசவனத்தைத் தவ முனிவர்கள் மாதவப் 
பயிர் விளைக்கும் விளைநிலமாகக் குறிக்கிறார் . 


வேத வித்தெனு மருந்தவ வுழவர்கள் மிடைந்து 
தீத கற்று நன் காலமோர்ந் துறுபுலன் திருத்தி 
ஆதி பத்திமை வித்தியா னந்தநீர்ப் பாய்ச்ச 
மாத வப்பயிர் விளை நில நைமிச வனமே . 

( நைமிச . 2 ) 
என்னும் பாடலில் பயனுள்ள சிலேடை கற்றின்புறத் 
தக்கது இதேபோன்று சிலேடைப் பொருளில் அமைந்த 
மற்றொரு பாடலில் மரங்களும் முனிவர்கள் போன்று 
தவம் செய்வதாகக் குறிப்பிடுகிறார் . கரிய வண்டாகிய 
உருத்திராக்கமணிந்து மலராகிய முகம் 

தேனாகிய 
கண்ணீரால் நனைய ஆகாயத்தில் கிளைகளாகிய 
கைகளைப் பரப்பி மகரந்தமாகிய பொடியணிந்து தன் 
ஒருகாலால் நின்று தவம் செய்வதாகக் காட்டுகிறார் . 


கரிய வணடெனுங் கண்டிபூண் டலர் முகம் கண்ணீர் 
வர நனைந்துமா கமண்டலங் கையுற வாய்ந்து 
பரவு பூம்பொடி யணிந்தொரு தாணின்று பன்னாள் 
மரனு மெய்த்தவம் புரிவது நைமிச வனமே . 

( நைமிச . 5 ) 
என்பது பாடல் . 


XV 


பிறிதொரு பாடலில் இந்த நைமிச வனத்தில் 
முனிவர்கள் இயற்றும் யாகத்தின் அவியுணவை ஏற்க 
வந்த பிரமனுடன் வந்த அவன் வாகனமாகிய அன்னம் 
இங்கேயே தங்கி வேதங்களைப் பயின்று நாளும் ஓதிக் 
கொண்டிருக்க அவை தவறுமிடங்களை இங்கு வாழும் 
கிளிகள் திருத்திச் சரி செய்வதாகக் காட்டுகிறார் . 


சூதரை வினாய காதை 


நைமிச அருந்தவ வனத்தில் ஒரு நாள் சூதமுனி வர , 
அம்முனிவனை வரவேற்றுத் தங்களுக்கு ஏதேனும் ஒரு 
புராணக்கதை கூற வேண்டுவதாகவும் அதற்கு முனிவன் 
கதை கூறுவதாகவும் அமைவது மரபு . அம்மரபுப்படி 
இந்நூலிலும் சூதமுனிவர்நைமிசவனத்திற்குவருவதாகக் 
காட்டுகிறார் ஆசிரியர் அம்முனிவனைப் பற்றிக் 
கூறுங்கால் , கனல் 

தளிர்த்தனைய 

மேனியை 
உடையவனும் , விடைக்கடவுளின் நீறணிந்தவனும் , 
என்றும் சிவபுராணம் எனும் அமுத ஊற்றூறு நாவினனும் 
ஆனவன் எனக் குறிப்பிடுகிறார் . சூதமுனிவனை நைமிச 
வன முனிவர்கள் வரவேற்றுப் பணிந்து ஆசனத்தில் 
அமரச்செய்து 
பண்டு நீ எமக்கு முக்கட் பரனுறை தலங்கள் மேன்மை 
விண்டுமற் றவற்றுள் யாதோ விசிட்டமென் றகத்துள் 

மோகம் 
கொண்டுழல் கின்ற மேகக் குவையிருட் புலரச் சோதி 
உண்டுமிழ் கதிர்போ லின்னு மோர்தல முரைக்க 

வேண்டும் . 

( சூதரை . வி . காதை . 9 ) 
என வேண்டிக்கொள்ள அதைக் கேட்ட சூதமுனிவன் 
பதினெண் புராணங்களுள் சைவ சேத்திர காண்டம் 


xvil 


கூறும் பதினோராவது புராணத்தில் உருத்திர சங் 
கிதையில் கூறப்பட்டுள்ள இடப்புரியின் பெருமைகளைக் 
கூறுவதாகக் கூறிப் புராணம் தொடங்குகிறார் . 


மூர்த்தி மகிமை 


இப்பகுதியில் ஆப்பனூ ரீ சன் எழுந்தருளியுள்ள 
தலத்தின் பெருமையும் எழிலும் , அஃது அடியார்க்கு 
அருள் நல்கும் சிறப்பும் கூறப்படுகிறது . மேலும் இப் 
- 
பகுதியின் தொடக்கத்தில் இப்புராணம் முதலாவதாகக் 
கைலாயத்தில் கந்தவள் நந்தி நாதனுக்கு உரைப்பப் 
பின்னர் நந்தி வியாசனுக்குக் கூற , வியாசன் சூதனுக்குக் 
கூறியதாகப் பரம்பரை சொல்லப்பட்டுள்ளது 


இந்த மாக்கதை முன்னைநாட் கயிலையி னிடத்தில் 
கந்த வேணந்தி நாதனுக் குரைப்பவக் கதை கேட் 
டெந்தை யென்குரு வியாதன்மற் றெனக்குரை 

செய்தான் 
அந்த வாறுரை செய்தும் நீ ரசைவரக் கேண்மின் . 

( மூர்த்தி மகிமை - 1 ) 
என்பது பாடல் மற்றொரு பாடலில் இடப்புரம் அமைந் 
துள்ள இடத்தை எல்லையிட்டுக் காட்டுகிறார் . 


முத்த ருக்கருள் ஆலவாய்ச் சுந்தர மூர்த்திக் 
குத்த ரத்தொரு கூவிளி யெல்லையின் விடையி 
னத்தி ரிக்குமோ ரோசனை நிருதிதிக் ககன்று 
தத்து நீர்வையை வடகரை இருக்குமோர் தானம் . 

( மூர்த்தி மகிமை - 3 ) 
என்று கூறிப் பின் இறுதியாக ஆப்புடையீசன் பெருமை 
யைக் கூறிவந்தவர் இறுதியாக , 
ஆப்புடை யமலன் மகிமையை யனந்தற் 

கனந்தம்வாய் படைப்பினும் நவிற்ற 


xvii 


நாப்புடை பெயரா வெனினொரு வாயால் 
நவிற்றுதற் கொண்ணுமோ 

( மூர்த்தி மகிமை - 19 ) 


என்றுரைத்து முடிக்கிறார் . 


ஆப்பனூர்ச் சருக்கம் 


இப்பகுதியில் பாண்டியன் சோழாந்தகன் 
வேட்டைக்குச் 

சென்றவிடத்து இறைவனை ஆப்பு 
வடிவில் கண்டதும் ஆப்புடைப்பிரானுக்குக் கோயில் 
அமைத்து அந்நகருக்கு ஆப்பனூர் எனப் பெயரிட்டதும் 
பின்னர்த் தன் இறுதிக் காலத்து ஆப்பனூர் வதியும் 
றைவனை வழி பட்டு வாழ்ந்தமையும் கூறப்படுகிறது . 


இச்சருக்கத்தின் தொடக்கத்தில் மதுரை மாநகரின் 
பொருட்செல்வமும் அருட்செல்வமும் மக்களின் இன்ப 
வாழ்வும் அழகுறக் காட்டப்படுகின்றன . உண்மைச்சுயம்பு 
லிங்கம் காணாது தனது சிவவிரதத்திற்குக் கேடு ஏற்பட் 
டது குறித்து வருந்திய சோழாந்தகன் பசிமுளைத்த 
குடலினைக் கொய்யவோ 

உண்மையும் பொய்யும் 
பிரித்துணரா நெஞ்சைப் பிளக்கவோ சரியாகக் கண்டறி 
யாக் கண்ணினை வாள்கொண்டு ஈர்க்கவோ என்றும் 
இதைபெல்லாம் செய்யாது உயிர் வாழ்ந்திருக்கும் தன் 
பொய்யான அன்பைக் கண்டு மெய்யடியார் நகைப்பரே 
என்றும் வருந்துவது தவக்கோலத்தில் இராமனைக் 
கண்ட குகன் • இராமனை இக்கோலத்தில் கண்டும் என் 
கண்களை ஈர்ந்திலாக் கள்வன் யான் 

எனக் கூறி 
வருந்தும் காட்சியை நினைவுபடுத்துகிறது . 


யாக்கை நிலையாமையைக் கூறவந்தவர் 

புன்னுனிப் பனியைக் கானற் 

புனலினைப் புனற்கோ லத்தை 
யன்ன நீர்க் குமிழி யைநீ 


xviii 


ரருந்திய கமஞ்சூழ் வானை 
யின்னவா னகத்தில் தோன்றும் 

இந்திர சிலையை யேயும் 
மின்னுடற் பொறையை நம்பி 
விரதத்தை விடுகி லேன் யான் 

{ ஆப்ப சருக்கம் 38 ) 


எனப் புல் நுனிப் பனி , 

கானல் நீர் . நீர்க்கோலம் , 
நீர்க்குமிழ் , வானத்து மேகம் , இந்திரவில் , மின்னல் 
ஆகியன போன்றது இவ்வுடல் எனக் கூறுகிறார் . 
இறைவனைக் 

கொன்றை மர நிழலில் ஆப்புருவில் 
கண்டறிந்த சோழாந்தகன் 


எவ்வுருவில் யாரொருவர் இயைந்துள் கு வாருளத்தில் 
அவ்வுருவ தாய்த்தோன்றி அருள் கொடுக்கும் 

புண்ணியனென் 
றெவ்வுலகும் துணிபொருள் 

( ஆப் சருக்கம் 67 ) 


என்று பரவுகிறான் . இது சைவ சித்தாந்தத்தை விளக்கும் 
பதினான்கு சாத்திர நூல்களுள் ஒன்றான சிவஞான 
சித்தியாரில் கூறப்பட்டுள்ள 


யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வ மாகியாங்கே 
மாதொரு பாகனார்தம் வருவர் 

( சிவ.சித் 2 : 25 ) 


என்னும் கருத்தை எதிரொலிக்கிறது . 


2 இடவபுரச் சருக்கம் 


இப்பகுதியில் ஆப்பனூரீசன் ஆப்பனூரினின்றும் 
நீங்கி மதுரை நகரில் வையை வடகரையில் வந்து எழுந் 
தருளிய வரலாறும் அப்பகுதிக்கு இடவபுரம் 

டவபுரம் என்ற 


xix 


பெயரும் அங்குள்ள தீர்த்தத்திற்கு இடபதீர்த்தம் என்ற 
பெயரும் ஏற்பட்ட வகையைக் கூறுகிறது . 


பாண்டி நாட்டின் வளத்தைக் கூறும் ஆசிரியர் அங்கு 
மழைவளம் சிறந்திருப்பதைக் கூறுங்கால் 


வீறாநி லத்தேவர் திரிகால 

கருமத்தின் விலகாரதின் 
மாறாத செந்தீவ ளர்த்தெங்கும் 

விண்மாரி வருவிப்பர்வன் 
பாறாடும் வேண் மன்னர் முதன் மூன்று 

வருணத்தர் பல்கிப்பெறும் 
பேறான தங்கன்மம் வழுவாத 
நெறிநிற்பர் பின்றார்களால் 

( இடவ சரு : 3 ) 


என்றும் 


மாரிக்கு வித்தன்ன மடமாதர் 

கற்போங்கி மல்கும் பெருந் 
தூரிக்கு முதலான பைங்கூழ்நி 

லந்தான்சு ரந்தேவளம் 
பாரிக்கும் ...... 

( இடவ சரு : 4 ) 


என்றும் உள்ள பாடலின் மூலம் அரசன் தன் கடமை 
தவறாது நீதிநெறியில் ஆட்சிசெய்ய , வேதியர் முக்காலத் 
தும் தம் கருமம் வழுவாது தீ வளர்த்து வழிபட , மகளிர் 
கற்பு நெறியில் விளங்க எங்கும் மழை பொழிந்து வளம் 
நிறைந்தது என்று கூறுகிறார் . இதையே விவேக 
சிந்தாமணியின் 


XX 


“ வேத மோதிய வேதியர்க் கோர்மழை 
நீதி மன்னர் நெறியினுக் கோர்மழை 
மாதர் கற்புடை மங்கையர்க் கோர்மழை 
மாதம் மூன்று மழையெனப் பெய்யுமே 


( விவேக சிந் : 24 ) 


என்னும் பாடலும் கூறுகிறது . மேலும் 

மாரிக்கு வித்தன்ன மடதாதர் கற்போங்கி 


என்னும் அடி 


தெய்வம் தொழாஅள் கொழுநன் தொழுதெழுவாள் 
பெய்யெனப் பெய்யும் மழை 

( குறள் 55 ) 


என்னும் வள்ளுவரின் வாக்கை வலியுறுத்தி நிற்கிறது . 


3 . 


அன்னவினோதச் சருக்கம் 


இச் சருக்கத்தில் இறைவனுக்கு அன்ன வினோதன் 
என்னும் திரு நாமம் ஏற்பட்ட வரலாறு கூறப்பட்டுள்ளது . 
இறைவனின் ஆணைப்படி இடவபுரம் அடைந்த சைவ 
வேதியன் இறைவனுக்குப் படைத்து வழிபடத் தன்னிடம் 
பொருள் ஏதும் இல்லையே என வருந்தி வேண்ட 


இப்பால் நீ வேண் குறும் பொருளுக் 

கிந்த வேக வதிமணலுன் 
கைப்பால் வாரிக் கொடுவனைமட் 

கலனிட் டறலிட் டுலையேற்றி 
வெப்பார் காட்டத் தெரிமூட்டி 

மெய்யன் புறுத்தி யடிலமுதாம் 
தப்பா ததனை யெமக்கு நிவே 


தனம் செய் 


( அன்ன சரு 10 ) 


xXI 


என்று இறைவன் அருள் புரிந்தான் . இதனால் 

இதனால் இறை 
வனுக்கு அன்னவினோதன் என்ற பெயர் ஏற்பட்டதாகக் 
கூறப்பட்டுள்ளது . 


நாடெங்கும் பஞ்சம் நிலவத் தமக்கு மட்டும் இனிய 
அமுது கிடைக்கும் வகையினைக் கூறும்படி வேதியனை 
அவன் மனைவி கேட்க அவன் கூற மறுத்தபோது அவள் 
சினம்கொண்ட வகையை அழகாகக் காட்டுகிறார் . 
கேட்டாள் மதிவாள் நுதற்குறுவேர் 

கிளர்ந்தாள் புகைந்தாள் இதழ்துடித்தாள் 
தீட்டா வேற்கண் கடைசிவந்தாள் 

சிரித்தாள் புருவ மேனெரித்தாள் 
நாட்டா மரைமென் முகம்புலர்ந்தாள் 

நண்பா நன்று நன்றுசொல்லிக் 
காட்டாய் எனிலியா னின்னேயுன் 
கழற்கீழ் விடுவன் உயிரென்றாள் . 

( அன்ன சரு - 18 ) 


என்று கூறுகிறார் . இதற்குமுன் அவள் கணவனை 
அணுகும்பொழுது அவளது எழிலினைக் கூறும் ஆசிரியர் 


காந்த னிடத்தி னவனிருகண் 

களிப்பச் சிலம்பு புலம்பநறுஞ் 
சாந்த மணிந்த தனந்ததும்பத் 

சதும்ப நடந்து வரிக்குயிலும் 
வாய்ந்த கிளியும் வாயடைப்ப 

மதுரந் துளிப்ப மலைமுருக்கின் 
சேந்த பவள மணிச்செவ்வாய் 
றந்தாள் திறந்திங் கிவைகேட்பாள் 

( அன்ன வினோ . சரு 15 ) 


எனக் கூறுகிறார் . ஒரே 

பெண்ணின் முரண்பட்ட 
இருவேறு தோற்றத்தையும் அடுத்தடுத்துக் கூறும் 
அழகு கற்றின்புறத் தக்கதே . 


xxii 


4. சந்திரசேனச் சருக்கம் 
இச்சருக்கத்தில் சந்திரசேனன் என்னும் அவந்தி 
மன்னன் இடப்புரம் வந்து இடபதீர்த்தத்தில் மூழ்கித் 
தன் பாவத்தைத் தீர்த்த கதை சொல்லப்படுகிறது . 
பிராமணனைக் கொன்றதால் வந்த பிரமபாவம் தீர 
அகத்தியரின் அறிவுரைப்படி இடப்புரம் வந்து இடப 
தீர்த்தத்தில் மூழ்கித் தன்பாவம் தீர்த்தான் . அத்தோடு 
பைரவன் சிவபெருமானின் 

ஆணைப்படி பிரமனின் 
ஐந்து தலைகளுள் ஒன்றைக் கொய்து அவனை நான்முக 
னாக்கிய போது பிடித்த பிரம பாவத்தை இத் தீர்த்தத்தின் 
மகிமையால் போக்கினான் என்ற கதையும் அகத்தியர் 
மூலமாகச் சொல்லப்பட்டுள்ளது . 


5. பாட்களச் சருக்கம் 


தான் 


தால் 


இச்சருக்கத்திலும் முன்னதுபோல் இரண்டு வரலாறு 
கள் கூறப்பட்டுள்ளன . வேசையராசையால் 
தேடிய பொருள் 

முழுவதும் தொலைத்ததன்றித் 
திருடவும் தலைப்பட்டுக் கால் குறைக்கப்பட்ட பாட்களன் 
என்பான் இந்த இடபதீர்த்தத்தில் மூழ்கி மீண்டும் கால் 
பெற்ற வரலாறும் கௌதம முனிவரிடம் பெற்ற சாபத் 

ஆயிரம் யோனிகளைக் கொண்ட 
இத்தலத்தில் மூழ்கி ஆயிரம் கண்ணாகப் பெற்றதுமான 
இருகதைகள் இப்பகுதியில் உள . எத்தகைய பாவியும் 
இறைவனை எவ்வாற்றானும் நினைத்து வழிபடி 
அவன் துன்பம் தீர்ந்து உய்வது திண்ணம் என்னும் 
கருத்து இப்பகுதியில் புலப்படுகிறது . இந்திரன் ஆயிரம் 
கண்ணாகப் பெற்றபின் இறைவனுக்கு விழா எடுத்து 
வழிபட்டதைக் குறிப்பிடும்பொழுது 


இந்திரன் 


கண் கொடுத்த கடவுளையார் கருதாரம்மா 


நினைத்துமகிழ்தற்குரிய 


நயமான 


என்று கூறுவது 
பகுதியாகும் . 


ننننذ 


கதைப் போக்கிலேயே பொருளாசை மிக்க மருத்து 
வரும் சோதிடரும் 

மக்களை ஏமாற்றிப் பொருள் 
சேர்க்கும் கயமையை இடித்துரைக்கும் வகையில் 


மண்ணின் முளைத்த புற்கொடிநீள் 

மரத்து மூலம் இலைகாய் பூ 
வண்ண நறுமென் கனிகிழங்கின் 

மருவுங் குணங்கள் விதந்துரைத்தும் 
எண்ணின் மருந்துண் டிறந்தவுயிர் 

எழுப்பும் எனப்பண் டிதஞ்சொற்றும் 
நண்ணும் பிணியை மிகவளர்த்து 
நாளிற் றிணித்து நிதிகவரும் 

( பாட்களன் -10 ) 


என்றும் 


அல்லல் புரியும் கேதுதிசைக் 

கப்பால் பிருகு திசை நுமக்கு 
மல்கும் பொழுது தனகனக 

வத்து வாக னாபரணம் 
புல்கும் குடைசா மரையாதி 

பொருந்தும் எனவும் வறுமையிலாச் 
செல்வ ரிடத்திற் சோதிட நூல் 
தேற்றித் திரிந்தும் பொருள் கூட்டும் . 

( பாட்களள் - 11 ) 


என்றும் கூறிப் பழித்துரைக்கின்றஈர் . 


குபேரச் சருக்கம் 


இச்சருக்கத்தில் புண்ணியசேனன் 

புண்ணியசேனன் எண்ணிதிக்கு 
அரசனாகவும் வடதிசைக் 

காவலனாகவும் ஆன 
வரலாறும் அவனுக்குக் குபேரன் 

என்னும் பெயர் 
ஏற்பட்ட விதமும் கூறப்பட்டுள்ளது . இத்துடன் 


xxiv 


பூவுலகைச் 


றைவன் மலைமகளை மணந்தபோது 
சமன்செய்ய அகத்தியர் தென் திசைக்கு ஏகிப் பொய்கை 
கில் அமர்ந்த செய்தியும் சுருங்கக் கூறப்பட்டுள்ளது . 


சிவனும் சக்தியும் வேறல்ல என்னும் சைவசித்தாந்தக் 
கருத்து இப்பகுதியில் ஒரு பாடலில் கூறப்படுகிறது . 
இடப்புரேசனைச் சேர்ந்திருக்க 

என்ன தவம் 
செய்தாளோ எனக் குரவங்கமழ் குழலாளைப் பற்றி 
நினைக்க அவன் தன் கண்ணிழந்து வருந்தும் பொழுது 


இவள் 


எழுந்தயர் பவனைப் பெருந்தவச் சிறுவ 

என்னினைந் தனையிவள் வலியாம் 
மொழிந்திடற் கரிதால் ஆயினும் மொழிவேம் 

முழுதுல கன்றுகாத் தோம்பி 
உழுந்துருள் பொழுதின் அழிப்பவள் இவளை 

ஒழியவீங் கொருசெயல் எமக்கின் 
றழுந்துய ரொழிதி எம்மில்வே றலளி 

தருமறைப் பொருளென அறிதீ . 


( குபேரச் சருக்கம் -34 ) 


என்றும் 


தேனுமின் சுவையும் பிரித்திடற் கரிதாம் 

செயலென கலந்தக லாமல் 
யானுமிங் கிவளும் இருப்பதிங் கிவளே 

யாவர்க்கு மோருயிர்த் தாயால் 


( குபேரச் சருக்கம் - 35 ) 


என்றும் இறைவனே கூறுவதாக அமைத்து சக்தியும் 
சிவமும் ஒன்றே என்ற கருத்தை வலியுறுத்துகிறார் . 


XXV 


சுதரிசனச் சருக்கம் 
இச்சருக்கத்தில் சுதரிசனர் என்னும் பெயரிய அன் 
பருக்கு இறைவன் அருள் செய்து நிகழ்த்திய திருவிளை 
யாடல் கூறப்பட்டுள்ளது . 


அரிச்சந்திரன் தீர்த்தயாத்திரைச் சருக்கம் 


இப்பகுதியில் அயோத்தி மன்னன் அரிச்சந்திரன் 
இத்தலத்திற்கு வந்து மறையோர்க்கு ஆயிரத்தெட்டு 
வீடமைத்துத் தேவையான இல்துணைப் பொருள்களும் 
உணவுப் பொருள்களும் கொடுத்துக் கோயிலுக்குப் 
பிராகாரமண்டபமும் கோபுரமும் அமைத்துக்கொடுத்த 
கதையும் கூறப்பட்டுள்ளது . அத்தோடு 

பிங்கலை 
என்னும் இடைக்குல மடந்தையின் மகன் சுந்தரம் 
என்னும் சிறுவனின் இறையன்பும் அதன் பயனும் இப் 
பகுதியில் உரோமசன் என்னும் முனிவன் வாயிலாகக் 
கூறப்பட்டுள்ளது . 


இனி இந்நூலில் உள்ள அணி நலன்களும் 
ருணனைச் சிறப்புமாகிய பிற நயங்களையும் விரித் 
துரைக்கின் பெருகும் என அஞ்சி நூல் கற்போர் தாமே 
அவற்றைக் கற்றுணர்ந்து இன்புறும் வகையில் விடப் 


பட்டுள்ளது . 


இப்பதிப்பு பற்றி 


இந்நூலைப் பதிப்பிக்கும் பணி தஞ்சை சரசுவதி 
மகால் நூலகத்தினரால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது . 
இனிய இலக்கியச் சுவையுடைய இந்நூலின் மூலம் 
மட்டுமே சரசுவதி மகால் நூலகத்தில் உள்ளது . ஓரளவு 
எளிமையான நடையினைக் கொண்டதாயினும் நூலாசி 
ரியரின் பன்னூற் பயிற்சியும் ஆழ்ந்த இலக்கிய அறிவும் 
சொல்லாட்சித் திறனும் சிறப்பாக உள்ளன . 


xxvi 


இவ்வாறு அழகிய நடைச் சிறப்பும் சொல்லாட்சியும் 
உள்ள நூலினைப் படிக்கும் பிறரும் சிரமரின்றிக் கற்று 
இன்புற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்நூலுக்குக் 
குறிப்புரை எழு திச் சேர்க்க எண்ணினேன் . அதன்படி 
தெளிவான பாடல்களை விடுத்துத் தேவையான இடங் 
களில் குறிப்புரை எழுதிச் சேர்த்துள்ளேன் . 

இந்நூலைப் பதிப்பிக்கும்பொழுது எனக்கு ஏற்பட்ட 
ஐயங்களைத் தீர்த்துக்கொள்ள இந்நூலகத்தில் உள்ள 
ஏட்டுச் சுவடி மட்டும் போதுமானதாக இல்லை . இதற்கு 
என்ன செய்வது என நான் தயங்கி இருந்தபோது 
தமிழ்ப் பல்கலைக் கழக நூலகத்தில் பழைய பதிப்பு 
ஒன்று கிடைத்தது . தாது ஆண்டு மாசி மாதம் ( 1937 ) 
பதிப்பிக்கப்பெற்ற அப்பதிப்பிலும் மூலம் மட்டுமே 
உள்ளது . அதிலும் பல இடங்களில் அடி பிரிப்பு இன்றிச் 
சுவடியில் உள்ளது போன்றே காணப்படுகிறது . எனினும் 
இது எனக்கு இருட்டறையில் சூரிய ஒளி கிட்டியது 
போன்று பெருமகிழ்வைத் கந்தது இந்நூலில் நான் 
காட்டியுள்ள பாடபேதங்கள் அந்நூலுடன் ஒப்பிட்டுக் 
கண்டவையே பாடவேறுபாடுகளில் சரியானதாக நான் 
கருதிய பாடம் சுவடியிலிருந்தாலும் அச்சுப்பதிப்பிலிருந் 
தாலும் அதனை ஏற்றுக் கொண்டு மற்றையதைப் 
பாட பேதமாகக் குறித்துள்ளேன் . இதில் நானாக எந்த 
மாற்றத்தையும் செய்துவிடவில்லை . 

பாடல்களில் சீர்பிரிக்கும் பொழுது யாப்புச் சிதை 
வின்றிச் சொற்களைப் பிரித்துத் தந்துள்ளேன் . யாப்புச் 
சிதைவு ஏற்படும் நிலையிருந்தால் அத்தகு இடங்களில் 
சொற்களைப் பிரிக்காமல் அப்படியே கொடுத்துள்ளேன் . 
சில இடங்களில் சொற்களைப் பிரிக்காமலிருந்தால் நயம் 
புலப்படுமாயின் அவ்விடங்களிலும் சொற்களைப் பிரிக்கா 
மலேயே தந்துள்ளேன் . 

இந்நூல் தமிழ் இலக்கியத்தாகம் உள்ள நெஞ்சங் 
களுக்குச் சிறிதேனும் நிறைவைத் தருமாயின் இப்பணி 
பயனுடையதாகியதாகக் கொள்ளலாம் . 


திருவாப்பருக்னூகு ஞானசம்பந்தர் எழுந்தருளி ஆப்புடைய 
பிரான் மீது பாடிய திருப்பதிகம் கீழே தரப்பட்டுள்ளது . 


சம்பந்தர் தேவாரப் பதிகம் 

திரு ஆப்பனூர் 


பண்குறிஞ்சி [ 1 - ஆம் திருமுறை ) 

திருச்சிற்றம்பலம் 
முற்றுஞ் சடைமுடிமேல் முதிரா இளம்பிறையன் 
ஒற்றைப் படவரவம் அதுகொண் டரைக்கணிந்தான் 
செற்றமில் சீரானைத் திருவாப்ப னூரானைப் 
பற்று மனமுடையார் வினைபற் றறுப்பாரே . 1 


குரவங் கமழ்குழலாள் குடிகொண்டு நின்றுவிண்ணோர் 
விரவுந் திருமேனி விளங்கும் வளையெயிற்றின் 
அரவம் அணிந்தானை அணியாப்ப னூரானைப் 

2 
பரவு மனமுடையார் வினைபற் றறுப்பாரே . 


முருகு விரிகுழலார் மனங்கொள் அநங்கனைமுன் 
பெரிது முனிந்துகந்தான் பெருமான் பெருங்காட்டின் 
அரவம் அணிந்தானை அணியாப்ப னூரானைப் 
பரவு மனமுடையார் வினைபற் றறுப்பாரே ,. 


3 


பிணியும் பிறப்பறுப்பான் பெருமான் பெருங்காட்டில் 
துணியின் உடைதாழர் சுடரேந்தி யாடுவான் 
அணியும் புனலானை அணியாப்ப னூரானைப் 
பணியு மனமுடையார் வினைபற் றறுப்பாரே .. 


4 


தகர 

மணியருவித் தடமால் வரைசிலையா 
நகரம் ஒருமூன்றும் நலங்குன்ற வென்றுகந்தான் 
அகர முதலானை அணியாப்ப னூரானைப் 

மனமுடையார் வினைபற் றறுப்பாரே . 


5 


பக / F 


2 


ஓடுந் திரிபுரங்கள் உடனே யுலந்தவியக் 
காட திடமாகக் களங்கொண்டு நின்றிரவில் 
ஆடுந் தொழிலானை அணியாப்ப னூரானைப் 
பாடு மனமுடையார் வினைபற் றறுப்பாரே . 


6 


இயலும் விடைஏறி , எரிகொள் மழுவீசிக் 
கயலின் இணைக்கண்ணாள் ஒருபால் கலந்து ஆட , 
இயலும் இசையானை , எழில் ஆப்ப னூரானைப் 
பயிலும் மனம்உடையார் வினைபற் றறுப்பாரே . 


7 


கருக்கு மணிமிடறன் கதநாகக் கச்சையினான் 
உருக்கும் அடியவரை ஒளிவெண் பிறைசூடி 
அரக்கன் திறலழித்தான் அணியாப்ப னூரானைப் 
பருக்கும் மனமுடையார் வினைபற் றறுப்பாரே . 8 
கண்ணன் கடிக்கமல மலர்மேல் இனிதுறையும் 
அண்ணற் களப்பரிதாய் நின்றங் கடியார்மேல் 
எண்ணில் வினைகளைவான் எழிலாப்ப னூரானைப் 
பண்ணின் இசைபகர்வார் வினைபற் றறுப்பாரே . 9 
செய்ய கலிங்கத்தார் சிறு தட் டுடையார்கள் 
பொய்யர் புறங்கூறப் புரிந்த அடியாரை 
ஐயம் அகற்றுவான் அணியாப்ப 

னூரானைப் 
நினைந்தெழுவார் வினைபற் றறுப்பாரே 10 


பைய 


11 


அந்தண் புனல்வையை அணியாப்ப னூர்மேய 
சந்த மலர்க்கொன்றை சடைமே லுடையானை 
நந்தி யடிபரவும் நல்ஞான சம்பந்தன் 
சந்தம் இவைவல்லார் தடுமாற் றறுப்பாரே . 

திருச்சிற்றம்பலம் 
சுபாவி 

ஆப்பனூர்க் காரணர் 
தேவி குரவங்கமழ்குழலாள் 


- 


திருச்சிற்றம்பலம் 


திருப்பூவனம் கந்தசாமிப்புலவரின் 


திருவாப்பனூர் புராணம் 


விநாயகக் கடவுள் காப்பு 


கலிவிருத்தம் 


திருத்தன் மாக்கடல் மேனியஞ் செம்மல்ஆர் 
அருத்தன் மாக்கம லந்திகழ் ஆப்பனூர் 
திருத்தன் மாக்கதை நூல் நிரம் பும்பொருட் 
டொருத்தன் மாக்கழல் உன்னும் என் உள்ளமே . 


1 


நூற்பயன் 


அறுசீர் விருத்தம் 


ஒருமையின்ஓர்ந் துப நிடதம் உணர்த்துபரம் 

பரன்ஆப்ப னூர்ப்பு ராணம் 
அருமையின்ஓ தினர்கேட்போர் அன்னாதி 

சயனாந்தம் ஆம் எண் யோகம் 
பருகுவர்வாழ் நாளளவுங் குறைதவிர்ந்து 

பிணியொழிந்து பகைவென் றோங்கித் 
தருமலர்மா னத்திவர்ந்து வானுலகம் 

முழுவதுஞ்சஞ் சரிப்பர் மாதோ . 


2 


4 


கடவுள் வாழ்த்து 


திருவாப்புடையார் 


நீர்பூத்த கடற்கண் அலை திவலைநுரை 

புற்புதத்தின் நெறிபோல் எண்ணில் 
பார்பூத்த அகிலாண்டம் உதித்தொடுங்கும் 

கருப்பொருளைப் பரந்தா மப்பேர்க் 
கார்பூத்த திருவுருவத் தரிபிரமா 
தியர்கருத்தும் கடந்து 

கடந்து நின்ற 
சீர் பூத்த திருவாப்ப னூருடைய 

தனிமுதலைச் சிந்தை செய்வாம் . 


3 


இதுவுமது 


காப்புடையார் அமரர்மணி மகுடகோ 

டிகள்உரிஞ்சிக் கழற்கால் சேக்கும் 
சேப்புடையார் ; கனகவரைச் சிலையுடையார் ; 

அணி சருமந் திருத்தார் மூன்றும் 
பாப்புடையார் எனத்தரிக்கும் பண்புடையார் ; 
வையை வட பான்மிக் 

பான்மிக் கோங்கும் 
ஆப்புடையார் திருவடித்தா மரையை அருள் 

தேன் ததும்ப அகத்துள் வைப்பாம் . 


4 


குரவம் காழ் குழலம்மை 


கானேறு தரு நிழல்விண் மகளிர் குழற் 

கார் இருட்டும் கணவர் சூடும் 
வானேறு மிளிர்தருவெண் மதியினுக்கும் 

குவியாது . மலர்ந்து ஞானந் 
தானேறும் அன்பர்உளத் தடம்தோன்றித் 

தண்ணளிசூழ் தருநீள் வாசத் 
தேனேறு மலர்க்குரவங் கமழ்குழலாள் 

அடிக்கமலம் சிரமேல் வைப்பாம் . 


5 


5 


சபாபதி 


விரிசடைமின் ஒளிவிரிப்ப , பகீரதிவெண் 

திரைபுரட்ட , மிளிர் பூங் கொன்றை 
சொரிநறுஞ்செந் தேன்துளிப்ப மலைமகள் கண் 

டுளங்களிப்ப , சுடர்க்கண் மூன்றும் 
புரிபவுரி யினில் சுலவத் தமருக நா 

தம்கறங்க , புவனம் வாழ , 
பரிபுரவே தஞ்சிலம்பப் பொது நடம் செய் 

பரம்பொருளைப் பணிந்து வாழ்வாம் . 


6 


துர்க்காதேவி 


வேறு 


கரு நடங் கழிக்கும் ஈசன் 

கடுமுய லகன்மேல் தான் செய் 
திரு நடம் இதற்கொவ் வாதென் 

செய்தும் என் றிருக்க , வெற்பின் 
உரு நடந் தனைய மேதி 

உயர்சிரம் நெரிய நின்று , 
பெரு நடம் செய்யும் தெய்வப் 

பிராட்டியை வணக்கம் செய்வாம் 


7 


விநாயகர் 


கலி நிலைத்துறை 
திரு நான்மறைச்சங்கி லிக்கொண்டு நில்லாது . 

செகமேழுலாய் 
வரு நான மதம் ஊற மணியாக உதயாத்த 

மனவெற்பையே 
இருபாலும் அணி ஆப்பனூர்ஆனை ஆளாந 

மிடையன்பொடும் 
ஒருநூலின் யாப்பின்க ணிற்கின்ற திதுபோலு 

முளதியாதரோ . 8 


6 


சுப்பிரமணியர் 


அறுசீர் விருத்தம் 


கருமா வை பரிவிழிப்பங் கயமாவைப் 

புணர்திருமால் கமல நாபி 
பெருமாவை யகம்படைக்கும் பிரமா ஐ 

யுற்றுணராப் பிரணவத்தின் 
குரு , மாவை நுகர்வதுவே குணமா , வை 

கலும்புனம் செல் , கோட்டு மாவைப் 
பொருமாவை வேற்குமரன் புதுவிரைத்தா 

மரைமலர்த்தாள் போற்றல் செய்வாம் . 


9 


திரு நந்தி தேவர் 
கரியமணி கண்டனைச்செங் கண்ணுதல்வா னவனை . 


முனிக் 


கணஞ்சூழ் வெள்ளித் 
திருவரையிற் றனிமுதலை , பசிய நறுங் கொடியினொடுந் 

தெரிசித் தேத்தும் 
அரிஅயன் இந்திரன் அமரர் தமையுமடி யார் எனத்தன் 

அக்குள் ஆடிக்கும் 
குருமணிவேத் திரத்தடக்கை நந்தி திரு வடிமுடிமேற் 
கொண்டு வாழ்வாம் 

10 


கலைமகள் 


அறுசீர் விருத்தம் 
உரைத்தமிழ் மூவர் நாவின் 

ஊற்றெழும் அமுதை . சங்கத் 
திருக்கும் வெண் முத்தை , கற்றோர் 

என்னும் ஈக் கூட்டுந் தேனை , 
வரைத்தமிழ் முனிவன் நெஞ்ச 

மலர்க்கம லப்பூஞ் சேக்கைத் 
திருத்தகும் அரச அன்னப் 

பேட்டினைச் சிந்தை செய்வாம் . 


11 


திருஞானசம்பந்தர் 


கொச்சகம் 


11 பெருமுலைப்பா லகன் பிரமன் கண்ட றியாப் 

பெருந்தகைமேற் 
பொருமுலைப்பான் மெழுகினுளம் புரைந்துருகத் 

தமிழ்பாடும் 


அருமுலைப்பால் அரும்பனைய மணிமுறுவன் 

மலைமகளார் 


திருமுலைப்பான் மணங்கமழ்வாய்ச் 
மணங்கமழ்வாய்ச் செல்வனையாம் 

பரவுவாம் 12 


திருநாவுக்கரசர் 


எண்சீர்விருத்தம் 


12 மண்ணாசை 


கண்ணாசை 


பெண்ணாசை மூன்றும் நீத்து , 
மனத்தாசை அறஎறிந்தா னந்த நீர்பாய் 

சிவபெருமான் காட்சிக் காக்கி , 
கருத்தாசை அவன் அருட்கே கைம்மா றாக்கி 
உண்ணாசை மருந்தனையார் புகலூர் மன்னும் 

உழவாரப் படையாளி உருகிப் பாடும் 
பண்ணாசை திருநாவுக் கரையன் பாதம் 
பத்திபழுத் தொழுகநெஞ்சிற் பதித்து வாழ்வாம் . 

13 


சுந்தரர் 


எழுசீர்விருத்தம் 


13 


ஏற்றுயர் கொடி நம் திருமுது குன்றத் 

திறைவரைப் பொருள் குறித் தேத்திச் 
சாற்றிய பதிக விலைஎனத் தனக்குத் 

தரும்பொருள் முழுவது மணிமுத் 


8 


தாற்றினில் வீழ்த்திக் குளத்தினில் எடுத்துப் 

பரவை இல் அன்றுபுக் களித்தோன் 
சேற்றினில் விளையாச் செழுமலர்க் கமலச் 

சேவடி சென்னிசேர்த் துதுமே . 


14 


பபாணிக்கவாசகர் 


கொச்சகம் 


14 வார்மாலை முலைஉமையாள் மணவாளன் 

மலர்க்கழற்கீழ்த் 
தார்மாலை யெனகானத் தமிழ்மாலை ததும்பியகண் 
நீர்மாலை யுடன் சாத்தி நிகழ்வாத வூரடிகள் 
சீர்மாலை பாடுமவர் சேவடி என் சிரமீதால் . 


15 


சோழாந்தகப் பாண்டியன் 


அறுசீர் விருத்தம் 
15 தெண்ணிலவின் வழித்தோன்றிச் சயம்புதரி 

சனவிரத சீலம மேற் கொண் ( டு ) 
எண்ணின்மறை வித்தனையோர் முளையிடங்கண் 

டிடப்புரத் திறையோன் கோயில் 
உண்ணிலவு மானமுதற் றிருப்பணிசெய் 

சுகுணனையீன் றுலகங் காத்த 
தண்ணளிவெண் குடைச்செங்கோல் வழுதிசோ 

ழாந்தகன்றாள் தலைமேல் கொள்வாம் . 16 


ஆப்பனூர்ச்சைவ வேதிவன் 


கொச்சகம் 


16 சோதியனைப் பொன்னிதழித் தொடையானை 

நிலவெறிக்கும் 
பூதியனை ஆப்பனூர்ப் புண்ணியனைப் பெண்ணியலும் 
பாதியனை அருத்தமணற் பாகச்சோ றடுஞ்சைவ 
வேதியனைப் பனிமலர் தூ உய் மெல்லடிப்போ 

திறைஞ்சுவாம் 17 


9 


சூதமுனிவர் 


அறுசீர் விருத்தம் 
17 மூப்பழுத் தருஞ்சொல் வேத முனிக்குழாம் தொழுது 

கேட்பத் 
தீப்பழுத் தனைய வேணித் திகம்பரன் சிவபு ராணம் 
காப்பழுத் துமிழும் தெய்வக் கனித்திரள் சிவண 

வாய்மை 
நாப்பழுத் துமிழும் சூத நற்றவ முனிதாள் போற்றி 18 


சண்டா 


அறுசீர் விருத்தம் ( வேறு ) 
15 புரிசடை மேன் முடிக்கிடந்த கொன்றையந்தார் 

முடித்தசிரம் போற்றி ஈசன் 
திருவுடை நன் குடுத்தமலன் உண்டபரி 

கலத்தினுண்ணும் திருவாய் போற்றி 
கருவிடைப்புக் குழலுமெனை எடுத்தாண்ட 

சண்டீசக் கடவுள் சோதி 
மருவுமழுக் கரம்போற்றி அருள் நிறைசெஞ் 

சரணமலர் வனசம் போற்றி ! 19 


கடவுள் வாழ்த்து முற்றிற்று 


பாயிரம் 


அறுசீர் விருத்தம் 


19 


மறைமுழுதும் அளப்பரிய ஆப்பனூர் 

உடையபிரான் மான்மி யம்சிற் 
றறிவுடைய யானளக்குந் தரத்ததோ 

அத்தலத்தின் ஆதி சைவர் 
இறைகுலசே கரவழுதி நாம நம்பி 

மரபுதித்தோர் இந்நூல் தென்நூல் 
துறைமுறையில் இயற்றென அச் சொல்மறுக்க 

மாட்டாமைத் தொடங்கி னேனால் . 


1 


10 


எண்சீர் விருத்தம் 


20 

நற்கடவுள் வணக்கம்பா யிரம்சொலனவ யடக்கம் 

நயிமிசா ரணியவரு ணனைசூதர் காதை 
பொற்கமலச் சடைமூர்த்தி ஆப்பனூர் இடப 
புரம்மனவி னோ தன்சந் 

னோ தன்சந் திர சேனன் நூலில் 
தர்க்கமுணர் பாட்களன்மெய்க் குபேரனொடு சுதரி 
சனன் அரிச்சந் திரன்ஈறாய்ச் சருக்கமோர் 

எட்டாய்க் 
கற்க நிறை விருத்தயாப் பைந்நூற்றீ ரேழிற் 
கவிஞரவை முறுவலிப்பக் கழறுதலுற் றேனால் 

2 


தற்சிறப்புப்பாயிரம் 


அறுசீர் விருத்தம் 


21 கனியினைப் பிழிந்து செந்தேன் கண்டென 

ஆப்பனூர்நம் 
பனிமதி மிலைந்த நாதன் பன்னரும் புராணந் 


தன்னைப் 


புனிதன் மெய்க் கந்த சாமிக் கவிஞன்பூ 

வனத்தான் பார்மேல் 
இனிதெனப் புலவர் கூற இன்றமிழ்ப் 

புணர்த்தி னானே . 3 


அவையடக்கம் 


22 வடிதமிழ்க் கவிஞர் யார்க்கும் 

விண்ணப்பம் மணற்சோ றொப்பது 
அடியனேன் கவியின் குற்றம் 

பார்ப்பதும் அழகோ வேணி 
உடுபதி முடிக்கும் ஆப்ப 

னூருடை யவரும் வையைக் 
குடிஞைய மணற்சோ றந்நாள் 
கொண்டருள் 

வழக்கால் மன்னோ ! 4 


11 


திருவாப்பனூர்ப் புராணம் 


விநாயகக்கடவுள் காப்பு 


1 , திருத்தன் - இறைவன் , “ காட்டுப்பள்ளி திருத்தன் 
சேவடியைச் சென்று சேர்மினே ( தேவாரம் 5- & 4.4 
மா கடல் மேனி அம்செம்மல் ஆர் அருத்தன் - கரிய 
ஆழியைப் போன்ற உடலை உடைய அழகிய தலைவ 
னாகிய திருமால் பொருந்திய பாதியன் , - சங்க . 
நாராயணன் ; மாகமலம் திகழ் ஆப்பனூர் நிருத்தன் - 
க மலமா என மாறுக . தாமரைக் கண்ணளாகிய திருமகள் 
விளங்குகின்ற ஆப்பனூர்க் கூத்தன் ; 

ஆப்பனூர்க் கூத்தன் ; மாகதை நூல் 
நிரம்பும் பொருட்டு - பெருமையைக் கூறும் இப்புராணம் 
இனிது நிறைவேற ; ஒருத்தல் -யானை வடிவினன் ஆகிய 
அழகிய விநாயகன் ; மாக்கழல் - ஞான மயமான 
திருவடிகளை 


திருத்தனும் அருத்தனும் ஆகிய நிருத்தன் என்க . 
உன்னுதல் துதித்தலுக்கும்வணங்கலுக்கும் உபலட்சணம் 


உணவு . 


உடை , 


பொருள்கள் 


2 ஒருமையின் ஓர்ந்து - மனத்தை ஒரு நிலைப்படுத்திச் 
சிந்தித்திருந்து ; அன்னாதி சயனாந்தமாம் எண் போகம் 
•உணவு முதல் பூம் படுக்கை ஈறாக எட்டு நுகர்ச்சிப் 

அவையாவன 
அணிகலன் , நறுமணம் , தாம்பூலம் , இன்னிசை , மங்கை 
மலர்ப்படுக்கை ; தருமலர் மானத்து இவர்ந்து வானுலகம் 
முழுவதும் சஞ்சரிப்பர் மானத்து இவர்ந்து தருமலர் 

னுலகம் முழுவதும் சஞ்சரிப்பர் என இயையும் மானம் 
விமானம் , தருமலர் வானுலகம் - பஞ்சதருக்களது மலர் 
களும் மலர்ந்து மணம்வீசும் வானுலகம் . தருமலர் 
மானத்து இவர்ந்து என நேரடியாகக் கொண்டு தருமலர் 
களாலான புட்பக விமானத்தில் ஏறி அமர்ந்து எனினுமாம் 


12 


திருவாப்புடையார் 


3. நீர் பூத்த நீர் நிறைந்த ; புற்புதம் 
முதல் இரண்டடிகளில் 

உள்ள 
நியாயம் எனப்படும் . 


நீர்க்குமிழ் 
வீசிதரங்க 


உவமை 


4. காப்புடையார் - அரணாக உள்ள தலலவர் . காப்பு 
ஆகிய உடையார் ; மகுட கோடிகள் உரிஞ்சி - பணிந்து 
வணங்குங்கால் மணிமகுடங்கள் காலில் தேய்வதால் ; 
அணி , சருமம் , திருத்தர் மூன்றும் பாப்பு , உடை . ஆர் 
எனத்தரிக்கும் ; அணி பாப்பு , சருமம் உடை , தார் ஆர் 
இது நிரல் நிரை . 
5. கானேறு - மணம் நிறைந்து விளங்கும் ; தரு - கற்பகத் 
தரு முதலியன , கணவர் -- அம்பையின் கணவர் .. சிவ 
பெருமான் . 


6. பகீரதி - கங்கை ; பவுரி - சிவபெருமான் ஆடும் 
ஓரு வகைக் கூத்து ; சுலவ - சுழல ; பரிபுரவேதம் சிலம்ப . 
வேதங்களாகிய சிலம்புகள் ஒலிக்க . 


7. கரு நடம் கழிக்கும் ஈசன் - உயிர்களுக்கு 

உயிர்களுக்கு ஏற்படு 
கின்ற பிறவியின் கூத்தை ஒழிக்கும் சிவ பெருமான் . 
வெற்பின் உரு - மலையின் 

மலையின் வடிவம் ; மேதி - எருமை 
மகிடாசுரன் . 


8. ஞான மதம் ஞானமாகிய மதநீர் ; உதயாத்தமன 
வெற்பு -உதயகி.ரி , அத்தமன கிரி என்னும் இருமலைகள் 

• தெய்வீகம் பொருந்திய நான்கு வேதங்களாகிய 
சங்கிலிகளுக்கும் அடங்காமல் உதயகிரி அத்தமனவெற்பு 
ஆகிய இரண்டையுமே இருமணிகளாகப் 
கொண்டு ஞானமாகிய மதத்தைப் பொழிந்து கொண்டு 
ஏழு 

உலகங்களைச் சுற்றி வருகின்ற ஆப்பனூர்வேழம் 
( கணபதி ) நம்மை அருளோடு ஆண்டருளி இத்தல 
புராணத்தை இயற்றத் துணை நிற்கிறது . இதுபோன்ற 


புனைந்து 


13 


வியப்பு வேறேது சங்கிலிக்கும் நில்லாதது நூலின் 
யாப்பின் கண் (பஞ்சு நூற்கட்டில் ) நிற்கின்றது என்றது 
நயம் . 


9 . 

கருமா ஐ அரி விழி பங்கய மா - கரிய நிறத்தையும் 
அழகினையும் , நுட்பமான வரிகளையும் 

கொண்ட 
கண்களை உடையவளும் தாமரையில் இருப்பவளுமாகிய 
திருமகள் ; நாபிபெறு 

கொப்பூழ் பெற்றெடுத்த , 
கொப்பூழிற் பிறந்த என்றபடி - எதுகைநோக்கி றகரம் 
ரகரமாயிற்று . மா வையகம் - பெரிய உலகம் ; பிரமா 
ஐயுற்று உணரா ; பிரணவத்தின் குரு - ஓங்காரப் 
பொருளை உபதேசிக்கும் தேசிகர் ; மாவை நுகர்வதுவே 
குணமா - (வள்ளி நாயகி வழங்குகின்ற ) தினைமாவைத் 
தின்பதையே பயனாகக் கொண்டு , 

து பிற புலன் 
நுகர்ச்சிக்கு உபலட்சணம் ; வைகலும் - நாள்தோறும் ; 
புனம் செல் - தினைப்புனத்திற்குச் செல்கின்றவராகிய ; 
கோட்டு மாவைப் பொரு - கிளைகளை உடைய 

மாமா 
மாகிய சூரனிடம் போரிடுகின்ற , கோட்டுமா -சாதியடை 
மாவைவேற் குமரன் - ஞானமாகிய கூர்மையான வேல் 
ஏந்திய முருகக் கடவுளின் 


10. கரிய மணிகண்டனை கருமணி போன்ற 
கழுத்தினை உடைய சிவபெருமானை ; வெள்ளித்திரு 
வரை - கயிலாயம் ; பசிய நறுங் கொடியினொடும் 
பச்சை நிறத்தையுடைய கொடி போன்ற பார்வதியினொ 
டும் , அடியார் என - மற்ற சிவனடியார்களைப் போலவே 
அமரர்தமையும் -உயர்வு சிறப்பும்மை , அடியாரை அடிக்கு 
உள்ளாக்கும் என்றது நயம் . குருமணி - சைவத்தின் 
முதல் குரு நாதர் நந்தியெம்பெருமானே . 


11. தமிழ்மூவர் - தேவாரம் பாடிய மூவர் , கற்றோர் 
எனும் ஈ - கல்வி என்னும் தேனை நுகர்கின்ற புலவர் 
களாகிய தேனீ ; வரைத்தமிழ் முனிவன் -- 
மலைத்தமிழ் முனிவன் ; வரைத்தமிழ் முனிவன் நெஞ்ச 


பொதிய 


14 


மாகிய கமலப் பூஞ்சேக்கை என்க ; கமலப் பூஞ்சேக்கை 
- கமல மலராகிய அழகிய இருப்பிடம் 


12 முலைப்பாலகன் - முல்லை நிலத்தின் காப்பாளனாகிய 
திருமால் ; உலைப்பால் மெழுகின் - உலைவாயில் இட்ட 
மெழுகினைப்போல் ; அருமுலைப்பால் அரும்பு - அரிய 
முல்லைக்கொடியின் கண் அரும்பு போன்ற ; திருமுலைப் 
பால் பார்வதிதேவியின் மார்பகத்துப் பால் 


13 மண் ஆசை பெண் நிலம் , பொன் மகளிர் ஆகிய ; 
ஆசை மூன்றும் மூன்று ஆனச விருப்பங்களையும் ; 
மனத்து ஆசை அற எறிந்து மனத்தின் கண் தோன்றும் 
குற்றங்களை முற்றும் நீக்கி , கண் ஆசை -- விழிகளின் 
பார்வை இலக்கினை ; கருத்து ஆசை - உள்ளத்து அன்பு 
இங்குபக்தி , உண் ஆசை மருந்து உண்பதற்குப் 
பெருவிருப்பை உண்டாக்கும் மருந்தாகிய தேவாமிர்தம் ; 
புகலூர் - திருப்புகலூர் என்னும் தலம் ; உழவாரப்படை 
யாளி திரு நாவுக்கரசர் பண் ஆசை 

இசையோடு 
கூடிய ஆசுகவிகளைப் பாடிய தலந்தோறும் இறைவன் 
முன் நின்று உடனுக்குடன் பாடிய தேவாரம் ஆசுகவியே 
14 ஏற்றுயர் கொடி டபக்கொடியினை உடைய ; 
திரு முது குன்றம் - விருத்தாசலம் ; பரவை இல் - பரவை 
நாச்சியார் தம் இல்லம் . 


15 வார் மாலை - நீண்ட மாலை ; சீர்மாலை பாடுபவர் 

சிறப்பினைத் தொகுத்துப் பாடுபவர் . 
16 தெண்ணிலவின் வழித்தோன்றி -- தெளிந்த சந்திர 
வமிசத்தில் பிறந்து ; மானம் - விமானம் 


17 சோதியனை 

ஒளிமயமான சிவபெருமானை ; 
இதழி - கொன்றை ; 

கொன்றை ; பூதியனை - திருநீறு அணிந்த 
வனை ; அருத்த - உண்பிக்க ; மணற்சோறடும் 
மணலைச் சோறாகச் சமைக்கும் ( விரிவு அன்னவிநோதச் 
சருக்கத்தில் காண்க ) 


15 


18. மூப்பழுத்து .. முதுமை நிறைந்து ; தீப்பழுத்தனைய 
வேணி ... தீக்கனிந்து ஒளிர்வது போன்ற சடைமுடி ; 
காப்பழுத்து - சோலைகளின் மரங்கள் கனிந்து : வாய்மை 
நாப்பழுத்து - வாய்மையில் முதிர்ந்த நா 


19 , புரி சடைபோல் மூடிக்கிடந்த - திருகிய சடா பார 
மாகிய உயர்ந்த கிரீடத்தின் கண் இருந்த ; அமலன் - 
இறைவன் ; பரிகலம் - உண்கலம் ; சண் டீசர் சிவ நிர்மால் 
யத்தையே துய்ப்பவர் ; கருவிடைப் புக்கு - பல பிறவி 
களில் சிக்கி ; உழலும் என்னை - அல்லலுறுகின்ற 
அடியேனை . 


பாயிரம் 


1 . மறை முழுதும் அளப்பரிய - வேதங்கள் முழுவதும் 
சேர்ந்தும் அளந்தறிதற்கு இயலாத ; இறைகுலசேகர 
வழுதி நாம நம்பி மரபு - அரசனாகிய குலசேகர பாண்டி 
யனின் பெயரை (சிறப்பு அடையாகப் ) பெற்ற ஆதி 
சைவர்களின் வமிசம் . 


3. பனிமதி மிலைந்த நாதன் - குளிர்ந்த நிலவைச் 
சூடிய சிவபெருமான் . 
உடுபதி - விண்மீன்களின் 

தலைவன் - நிலவு ; 
குடிஞை - ஆறு ; 


coo000000 


நைமிசாரணிய 

வருணனை 


கலித்துறை 


23 புன்னை பாடலம் தாடிமம் மரவப் பூங் 

மரவம் பூங் குசவம் 
கன்னி காரம்மந் தாரம்மாப் பழுமரம் கடுக்கை 
நன்ன ரும்பல வருச்சுனம் வகுளம்வெண் ணாவல் 
வன்னி கூவிளஞ் செறி நிழல் நைமிச வனமே 


1 


24 வேத வித்தெனும் அருந்தவ உழவர்கள் மிடைந்து 

தீத கற்று நன் காலமோர்ந் துறுபுலன் றிருத்தி , 
ஆதி பத்திமை வித் கி.ஆ னந்தநீர்ப் பாய்ச்ச 
மாத வப்பயிர் விளை நிலம் நைமிச வனமே . 


25 விதிமுனிக்கணம் புரிமகத் தவி நசை விண்ணோர்க் 

கதிக முற்றமு துணவயாத் தனுதினம் உறலால் 
எதிரில் கற்பக நறு நிழல் ஏக்கற வெய்த 
வதியும் நன்னிழல் அளிப்பது நைமிச வனமே . 3 


26 உரிய வேள்விவாய் அவிவிழைந் தயன்வர உடன் செல் 
பிரிவில் ஓதிமம் நெடும்பணை வதிந்து நாற் பெருநூல் 
தெரிய வோதுவ தடையுறிற் றடையறத் திருத்தும் 
வரிகொள் பூம்பொழிற் கிளிகள் சூழ் நைமிச வனமே 4 


17 கரிய வண்டெனுங் கண்டி பூண் டலர்முகங் கண்ணீர் 

வர ந னைந்துமா கமண்டலங் கையுற வாய்ந்து 
பரவு பூப்பொடி யணிந்தொரு தாள் நின்று பன்னாண் 
மரனு மெய்த்தவம் புரிவது நைமிச வனமே . 5 


28 கடிகை ஐந்தெனத் துயில் ஓர் இக் கடிப்புனல் ஆடிப் 
பொடிஅ ணிந்தெழுத் தஞ்செணிப் புராணிகர் 

பாற்போய் 
நெடிய வேணியன் சிவகதை கேட்டுநெக் குருகி 
வடிக ணீரினர் இருப்பது நைமிச வனமே .. 


6 


17 


29 வேத ஆகம விதிவழிச் சுத்திஐ விதஞ்செய் ( து ) 

ஆத ரத்தினாற் சிவனை அர்ச் சித்ததன் பயனைப் 
பூத நாயகன் கரமிசைப் புனலொடு வழங்கும் 
மாத போதனர் சரிப்பது நைமிச வனமே . 7 


30 அடைவில் ஆண்டொன்று பத்து நூ றாயிரம் அயுதம் 

கடைசெ லச்செல ஓர் உயிர்ப் புயிர்த்துவன் கழுமுட் 
படையி னார்சிவ யோகமெய் அசைவறப் பயிலும் 

ஆரிட வகையது நைமிச வனமே . 8 


நடையின் 


31 வான மேல் மண்ணில் அவன் அவள் அது 6 னும் 

வழக்கற் ( று ) 
ஊன 

மில்பல உயிர்க்குயி ராய் நிற்கும் ஒளியை 
ஏனை வேதத்து முடிவையோர்ந் திரண்டற இருக்கும் 
ஞான சாதனர் பயிலிடம் நைமிச 

நைமிச வனமே . 9 


கலிவிருத்தம் 


32 பாத 


பாத வந்தனைக் கற்பகம் 

பார்த்தபின் 
பாத வந்தனைக் கற்பகம் 

பற்றுறு 
மாத வந்தினஞ் செய்யுமன் 

செய்யுமன் றேர்விடை 
மாத வந்தினஞ் செய்யும்வில் வேள்வரில் 


10 


c000000 


18 


நைமிசாரணிய வருணனை 


1. பாடலம் - பாதிரி மரம் ; தாடிமம் - மாதுளை ; 

அரவம் - வெண் கடம்பு ; கன்னிகாரம் - கோங்கு ; 
கடுக்கை - கொன்றை ; 

அருச்சுனம் - மருதம் ; 
வகுளம் - மகிழமரம் ; 

கூவளம் - வில்வம் . 


2. வேதவித்து - மரைகள் தோன்றுகின்ற விதைகளைப் 
போன்றவர் ; மிடைந்து - ஒருங்கிணைந்து ; புலன் 
திருத்தி - ஐம்புலன்களாகிய விளை நிலங்களைச் 
செம்மை செய்து . 


3 . 


மகம் யாகப் ; 

அவி - யாகத்தில் இடப்படும் 
உணவுப்பொருள் ; ஏக்கறவு எய்த - ஏங்குமாறு 
4 . 

ஓதிமம் - அன்னம் ( பிரமனின் வாகனம் ) 
நெடும்பணை நெடிய மரக்கிளைகள் ; வரிகொள் - 
அழகிய ; பூம்பொழில் ( பூக்கள் நிறைந்த சோலைகளில் 
(உள்ள ) வரிகொள்கிளிகள் , பூம்பொழில் கிளிகள் 
எனக் கூட்டுக ) 


5 இது மரத்திற்கும் முனிவர்க்கும் சிலேடை . கண்டி 
உருத்திராக்கம் உருவத்தில் வண்டைப் போன்று 
உள்ளது ; அலர்முகய் கண்ணீர்வர முனிவர்கள் தம் 
சிரித்தமுகம் அன்புப் பெருக்கால் கண்ணீர் 

உகுக்க ; 
மரங்களின் மலர்கள் தேனைச் சொரியும்படியாகவும் ; 
மாகமண்டலம் ஆகாயவெளி பெரிய கமண்டலம் 
மாக மண்டலம் எனவும் மா கமண்டலம் எனவும் பிரிக்க ; 
கையுற - கிளைகள் விரிந்திருக்க , கைகளில் கொள்ள ; 
பூம்பொடி மகரந்தம் , திருநீறு ; ஒருதாள் நின்று 
அடிமரம் , முனிவர்கள் தம் வைராக்கியம் . 


19 


6 கடிப்புனல - புது நீர் ; 

பொடியணிந்து - திருநீறு 
அணிந்து ; எழுத்தஞ்செணி- ஐந்தெழுத்து மந்திரத்தைக் 
குறித்த அளவு தியானம் செய்து ; நெடியவேணியன் 


சிவபெருமான் . 


7 சுத்தி ஐவிதம் செய்து - ஐனவகச் சுத்திகளையும் செய்து ; 
ஆதரத்தினால் அன்பால் ; 

பூத நாயகன் 

ஐம்பூதங் 
களுக்கும் தலைவன் , சிவபெருமான் ; மாதபோதனர் - 
பெரிய தவத்தினை உடையவர் ; சரிப்பது - இயங்குவது 
8 அடைவில் 
டைவில் - முடிவற்ற ; 

முடிவற்ற ; அயுதம் - பதினாயிரம் ; 
கழுமுள் - சூலம் ; ஆரிடம்- முனிவர்கள் தொடர்புடைய 


9 


இரண்டற இருக்கும் - சிவாத்துவிதமாய் இருக்கும் , 


10 பாதவம் தனை 

நைமிச வனத்தை தான் பகுதிப் 
பொருள் விகுதி ; 

கற்பகம் பார்த்தபின் - விண்ணவர் 
பூங்கா கண்ட 
ண்ட பிறகு : 

பிறகு : பாத வந்தனைக்கு - இதன் 
காலில் விழுந்து வணங்க ; அற்பு அகம் பற்றும் - அன்பை 
உள்ளத்தே பெறும் ; விடை - வலிமையுள்ள , இது வில் 
லிற்கு அடை ; மாதவத்தின் அஞ்சு எய்தும் 

கள்ளை. 
யுடைய ஐந்து மலர்க்கணைகளை ஏவும் ; மாதவத்தின் 
எனற்பாலது மடக்குநோக்கி மெலிந்தது ; ஐந்து மலர் 
களை அம்பாக எய்யும் 

வலிய வில்லினை 
மன்மதன் வந்தால் தினம் மாதவம் செய்யும் ; அன்று , ஓ 
ஈற்றசைகள் . 


உடைய 


coooo 0 


சூதரை வினாய காதை 


கலி விருத்தம் 


33 அவ்வருந் தவவனத் துறையும் அந்தணர் 

பைவரும் பணிமுடிப் பரனை நோக்கித்தம் 
கைவருஞ் சுருதியில் கருமங் 

கருமங் காமுறா 
மெய்வருஞ் சாத்திர 

சாத்திர ( எள்வி செய் 

( எள்வி செய் கின்றார் .. 1 


34 அவ்விடைக் கனல் தளிர்த் தனைய 

வேணியன் 
வெவ்விடைக் 

கடவுணீ றணிந்த மெய்யினன் 
வௌவிடைக் 

கசைத்தவற் கலையின் மாதவம் 
குவ்விடைத் தனிஉருக் கொண்ட கோலத்தான் 

2 
35 திரைசெய் நீர்க் கமண்டலன் சிவபு ராணம் என்று 
உரைசெயும் அமுதமூற் றூறு நாவினன் 
ரதலஞ் செபவடங் கிடந்த காட்சியன் 
புரையறு சிவதியா னஞ்செய் புத்தியான் 

3 


36 நண்ணிய 

மறையெலாம் 
யெலாம் நான்கெ 

நான்கெ னப்பகுத்து 
எண்ணிய வியாதன்மா ணாக்கர் ஏறனான் 
புண்ணியந் தவழ்முந்நூல் புரளும் மார்பினன் 
மண்ணுறும் அயன் நிகர் சூத மா தவன் . 

4 


37 வந்தனன் வருதல்கண் டெழுந்து மாதவர் 

சிந்தைமுந் தெதிர்கொளச் சென்று தாழ்ந்து நின்று 
அந்தமின் முகமனோ னங்கொடுத்து 
எந்தைநீ இருத்தி என் றிருத்தி னாரரோ 

5 


டாச 


38 அருக்கியம் முதலிய திருத்தி அன்பகம் 

பெருக்கிய பூசனை முடித்த பின்னவர் 
திருக்கிளர் பதமிசை தானுஞ் சென்னிதாழ்த்து 
உருக்கிய மொழிசில உவந்து 

6 
உவந்து கூறுவான் 


39 சந்திவந் தனை சபம் தபம் தி யானம் நன் 

மந்திர மறைமுதல் வலிய வேயென 
நந்திய திலை என நவின்று வாக்கொடு 
புந்தியும் ஒருவழி பொருந்தக் கூறுவார் 


21 


அறுசீர் விருத்தம் 


40 மருங்கொளி பரப்புஞ் சைவ 

மணிக்கதிர் விளக்கே வேதம் 
ஒருங்குண 

ருணர்வே கேள்வி 
யுறும்பதி னெண்பு ராணப் 
பெருங்கடற் கரையே ஞானப் 

பிரளய வடிவே எங்கட் ( கு ) 
அருங்கதித் துணையே சூத 

முனியருந் தவனே கேட்டி 


8 


41 பண்டு நீ எமக்கு முக்கட் 
பரனுறை தலங்கண் 

மேன்மை 
விண்டுமற் றவற்றுள் யாதோ 

விசிட்டமென் றத்துள் மோகம் 
கொண்டுழல் கின்றேம் மோகக் 

குவையிருள் புலரச் சோதி 
உண்டுமிழ் கதிர்போ லின்னும் 

மொருதல முரைக்க வேண்டும் . 


9 


எழுசீர்விருத்தம் 


42 


என்னலுஞ் சூத முனிவரன் இதயத் 

திருந்தமிழ் ஆப்பனூர் விமலன் 
தன்னையுங் குரவங் கமழ்குழல் உமையாந் 

தாயையுந் தலனையும் நினையா 
நன்னறுங் கமல் 

கமல நயன நீ ரருவி 

நனைப்பமெய்ம் மயிர்புள குதிப்ப 
மன்னு நன் பதுமா சனத்தினில் நெடும்போ 

திருந்துளம் நெகிழ்ந்துவாய் மலர்ந்தான் 10 


22 


43 அந்தணீர் நீவிர் வினாய திவ் வுலக 

அனுக்கிர கத்தின்ஏ துவுமாம் 
பந்தவல் வினைதீர்த் தருள்வழி காட்டும் 

பரிசுமா முரைப்பல்யா னென்னா 
நந்தலில் குருவாம் வியாதனைப் புழைக்கை 

நாதனைக் குகனையாப் புடைய 
மைந்தனைக் குரவங் கமழ்குழ லுமையை 

வணங்கினான் வணங்கியீ துரைப்பான் 


11 


44 சாற்றிய புராண 

புராண மோர் ஆறு மூன்றுட் 
சைவத்திற் சேத்திர காண்டத் 
தேற்றிய வேகா 

தசவுருத் திரசங் 
கிதையினில் ஈறிலான் 
தோற்றிய இடப புரியின்மான் மியத்தைச் 

சொற்சுவை பொருட்சுவை தோன்ற 
ஆற்றிய தவத்தீர் சொல்லுகேன் உலகம் 
அறம்பொருள் இன்பம் வீ 

ன்பம்வீ டடைய 


அருளால் 


12 


சூதரை வினாயகாதை முற்றிற்று 


coooo0oo 


23 


சூதரை வினாயகாதை 


1. பைவரும் பணி படத்தை உடைய பாம்பு ; சுருதி - 
வேதம் ; மெய்வருஞ்ச - மெய்வருந்த ; திரம்-வீடுபேறு 
2. அவ்விடை - அப்பொழுது ; கனல்தளிர்த்தனைய - தீ 
கொழுந்துவிட்டெழுதல்போல ; வெவ்விடை - விரும்பப் 
படுகின்றகாளை ; வௌவு - பற்றும் ; அடைத்த - அணிந்த ; 
வற்கலை - துவராடை , 

மரப்பட்டை எனினுமாம் . 
குவ்விடை-உலகத்தில் ; கு -உலகம் . 
3. திரைசெய்நீர் - அலைகளை உடைய நீர் , இது சாதி 
யடை ; செயவடம் - செபமாலை ; புரையறு - குற்றமற்ற 


4 . 


. 


வியாதன் - வியாசமுனிவன் , மாணாக்கரேறு - மாணாக் 
கருள் தலைமையானவன் ; அயன் நிகர் - பிரமனையொத்த 
5. அந்தமில் முகமன் - எல்லையற்ற வாழ்த்துகள் 
ஆசனம் - இருக்கை . 
6. அருக்கியம் மந்திரநீர் ; திருத்தி - குறைவறச்செய்து ; 

ருக்கிய மொழி -உள்ளம் நெகிழத்தக்க சொற்கள் . 
7. நந்திய திலை- குறைவுபட்டதில்லை . 
8. மருங்கு - பக்கம் 
9. விசிட்டம் - உயர்ந்தது ; குவை பிருள் - குவிந்த இருள் ; 
புலர - நீங்கும்படியாக . 
10. ஆப்பனூர்விமலன் -திருவாப்பனூரில் எழுந்தருளியி 
ருக்கும் சிவபெருமான் . 
11. பந்த வல்வினை 

பந்த வல்வினை - கட்டாகிய வலிய வினைகள் ; 
நந்தலில்குரு - குற்றமற்ற ஆசான் ; வியாதன் - வியாசன் ; 
புழைக்கை நாதன் - வி நாயகக்கடவுள் ; குகன் - முருகன் ; 
ஆப்புடைமைந்தன் - திருவாப்பனூர்ச் சிவபெருமான் . 


24 


12. ஏகாதசம் - பதினொன்றாவது . 


சொல்லப்பட்ட பதினெண் புராணங்களுள் ஒன்றாகிய 
சிவபுராணத்தில் க்ஷேத்திர காண்டத்தில் பதினொன்றா 
வது உருத்திர சங்கிதையில் கூறப்பட்ட இடவபுரியின் 
மான்மியத்தைச் சொல்லுகேன் எனவரும் . 


coo000000 


மூர்த்தி மகிமை 


கவித்துறை 


45 இந்த மாக்கதை முன்னை நாட் கயிலையி 

னிடத்தில் 
கந்த வேள் நந்தி நாதனுக் குரைப்பவக் 

கதைகேட்டு 
எந்தை என் குரு வியாதன் மற் றெனக்குரை 

செய்தான் 
அந்த வாறுரை செய்தும் நீர் அசைவரக் கேண்மின் 


1 


46 தேனி லஞ்சிலை குனிப்பவன் செருநிலை கூர்மந் 

தானி லம்புகும் இடமெலாந் தமிழ்மணந் தழைக்க 
வானி லங்குதண் மதிவழி மன்னவர் இருந்து 
நானி லம்புரந் தாள்வது மதுரை அந் நகருள் 2 


47 முத்த 


முத்த ருக்கருள் ஆலவாய்ச் சுந்தர மூர்த்திக்கு 
உத்த ரத்தொரு கூவிளி எல்லையின் விடையின் 
அத்தி ரிக்குமோர் ஓசனை நிருதிதிக் ககன்று 
தத்து நீர்வையை வடகரை இருக்குமோர் தானம் 


3 


48 கொன்றை பாதிரி கூவிளம் பிட் பிலம் குரவம் 

துன்று மேழிலைம் பாலைசந் தனம் அகில் - தம் 
நின்ற பூகதம் அரம்பைஆ சினியொடு நெருங்கும் 
மன்றல் மல்லிகை முல்லைமா தவிகடி மயிலை 4 


49 


மற்றும் என்னினிப் பகர்வது மரமெலாம் அவண 
துற்றும் மென்மலர் சூழ்கொடித் தொகையெலாம் 

அவண 
பற்று நாண்மலர் அளியுணா அமரர்பைந் தருவுங் 
குற்ற மில்வல்லி சாதமென் கொடியுமே யிலாத 5 


26 


50 ஓல நான்மறைப் பொருள் வெளிப் பட்டென 


உலகின் 


மேல தாகுமத் தலத்தினில் விரிஞ்சன்மால் 


உணரா 


மூல காரண இலிங்கமொன் றருளினால் முளைத்துச் 
சால நீளொளி உருவமா யங்ஙனந் தயங்கும் 


6 


51 அத்தனிச்சிவக் கொழுந்தினுக் காப்புடை நாதன் 

எய்த்த வாக்கரு நிதியெனும் இடவபு ரேசன் 
மெய்த்த வர்க்கருள் வடிவமாம் அன்னவி னோதன் 
வித்த கத்திரு நாமமீ தஉனிமேல் விளங்கும் 

7 


52 வையை நீடணி ஆப்பனூர் 

நீடணி ஆப்பனூர் இறைவனை 


வணங்கப் 


பொய்யி லன்புகொண் டெழுந்திருந் திற்புறம் 

போந்தால் 
ஐய மில்லைஓர் அடிக்கொரு பரிமகத் தரும்பேறு 
எய்தும் போய்த் தெரி சிக்கிலெண் முத்தியும் 

எய்தும் . 

8 


வேறு 


அறுசீர்விருத்தம் 


53 அடைந்துதிரு வாப்பனூ ரடிகளைக் கண் 

டிடப்பெற்றோர்க் கனேக நாட்பின் 
தொடர்ந்தபழ வினைபுதிய வினையிரண்டுங் 

கனல்குளிரச் சுடுந்தீ வெய்யோன் 
மிடைந்தகடுங் கனல்பரப்பக் கடல் சுவறி 

நிலம் வெடிக்கும் வேனிற் காலத் 
துடைந்தசிறு குள நீரொத் துலர்ந்து பசை 

யறவறக்கு முண்மை மாதோ . 


9 


27 


வையை 


54 பணியாப்ப னூரரவ 

மணிந்தபிரான் 
கொன்றைவனப் பரமன் 
அணியாப்ப னூ ருடை யா னணிய நறும் 

பட்டுவிலை அளந்து கூறில் 
தணியாப்ப னூற்கலிங்க மளித்தவர்புத் 

திரபவுத்ர சம்பத் தோடும் 
குனியாப்ப னூறுபொறிப் படஞ்சு மக்கும் 
புவியில் வளங் குலவ 
தலவ வாழ்வர் 

10 
55 உயரிடப புரியீசற் காக நறும் 

புதல்பதிவைத் தொருபூ வேனும் 
பயனுறுவெண் மதிமுடியிற் றரிப்பித்தோர் 

உடன் முழுதும் பாரி சாத 
நயனுறுவா சந்தி , ழக் கயிலாயத் 

திருப்பர் நந்தி நகர நாதற் 
கியலு நறுந் தூபக்கால் கொடுத்தவரு 

மப்பயன்பெற் றிருப்பர் மாதோ . 11 
56 பெருவிலைக்கப் புரங்கலந்த நறுந்தேய்வைக் 

குறிகுளிரப் பெய்விப் போர்மெய்ச் 
சுருதிசொலா யிரவாச பேயபலன் 

அடைவரொரு துளிநெய்த் தீபம் 
பருவரைவிற் குழகனாப் புடைய நா 

யகன் முன்னர்ப் பார்ப்போர் தங்கள் 
அறாவினைப்பற் றொழியவா யிரங்கபிலைத் 
தானப்பே றடைவர் மன்னோ 

12 
பரன்முடிமே லிள நீரொன் றாட்டினூ 

றயமேத பலன்கைக் கொள்வார் 
அரன்முடிப்பால் தயிராட்டி னவனுலகி 

னுடன்விளையாட் டயர்வார் ஞானத் 
திருமருவு மன்னவினோ தனுக்கன்ன 

வபிடேகஞ் செய்விப் போனிக் 
ரும நிலத் தெவனவன் கொள் காணியொரு 
பிரமகற்பங் கயிலை யாமால் . 

13 


57 


28 


15 


58 கருப்பஞ்சா றன்னவினோ தனுக்காட்டின் 

அவ னாலாங் கதியிற் சேர்வன் 
திருப்பஞ்சா முதமாட்டி விசித்திரபோ 

நகமு நிவே தித்தோர் கோயில் 
விருப்பஞ்சார் பணிபுதுக்கி னோர் பலத்தைச் 

சன்னுமுனி விளைக்கும் வேள்வி 
நெருப்பஞ்சா றணிகடவு ளறிந்துரைப்ப 
னல தவரே நிகழ்த்தற் பாலார் 

14 
59 இப்பொழு திங் ஙனமுரைத்த பணியியற்றற் 

கேத விலா ரெனினுஞ் சார்ந்து 
முப்பொழுதி னொருபொழுதா யினுமாப்ப 
னூருடைய 

முதலைப் பாகச் 
செப்பெழுது முலையுமையைச் சூழ்ந்துபணிந் 

துள்ளுருகித் தெரிசிப் பாரேல் 
அப்பொழுதின் வினை நீக்கி அழியாத 
பதமளிப்பன் அருளின் மூர்த்தி 

கலித்துறை 
60 பரக்க என்பல பகர்வது பத்தியோ டமைந்து 
புரக்கு மாப்புடை நாதனுக் கீந்தகைப் 

பொருள் தான் 
அருப்ப மென்னிலும் அனந்தமாக் கொண்டரும் 

பவங்கள் 
முருக்கி யிம்மையும் புரந்துபின் தரும்பர முத்தி 16 

எழுசீர்விருத்தம் 
61 வரைகளிற் சுடர்சூழ் வரைசுர பிகளின் 
வானிலா னுடுக்களின் 

னுடுக்களின் மதியங் 
கரையில வொளியிற் பரிதிதா தாவிற் 

கரும்புயல் பறவையிற் கலுழன் 
தரைவிலங் கினத்தின் மடங்கலூர் தியிற்குஞ் 

சரமிடு காலினு ளுயர்ந்தோர் 
புரையினாற் காலிற் பசுவியக் கரிலூர் 
புட்பகன் புருடரிற் திருமால் 

17 


29 


62 மாதரிற் கௌரி மனுவினிற் பிரணவம் 

பணைமரத் தினச்சு வத்தம் 
யாதவர் குலத்திற் கண்ணன் மற் றின்ன 

வெவ்வகை யதிகமவ் வகைபோல் 
தாதவி ழிதழி வனத்தினாப் புடைய 

சுயம்புவே சுயம் பினு ளதிகம் 
ஆதலின் வழிபட் டவர்பிற பதியுள் 

அருச்சனைப் பலனெலா மடைவர் 


18 


63 ஆப்புடை யமலன் மகிமையை யனந்தற் 

கனந்தம்வாய் படைப்பினும் நவிற்ற 
நாப்புடை பெயரா எனினொரு வாயால் 

நவிற்றுதற் கொண்ணுமோ தவத்தின் 
மூப்புடை யறத்தீர் என்றனன் கேட்ட 

முனிவரர் குதூகலித் திருகட் 
பூப்படை அருவி பெருகவா னந்தப் 

புணரியங் கடலிடைப் புக்கார் 


19 


64 


பின்னரு முனிவர் செவிச்சுவை நிரப்பும் 

பெருங்கதைச் சூதனை நோக்கி 
முன்னராப் புடையா னிடப்பு ரேசன் 

முதுமைகூ ரன்னவி னோதன் 
என்னநீ நாமம் சொற்றனை மூன்றும் 

எவ்வழி எய்திய ததனை 
ன்ன நீ விரித்து முறையினாற் 

முறையினாற் கூறென் 
நிறைஞ்சலுந் தாபதன் இசைப்பான் 


20 


மூர்த்தி மகிமை முற்றிற்று 


ooooooo 


30 


4. பிப்பிலம் - அரசு ; சூதம் - மா , பூகதம்-கமுகு ; அரம்பை 

மூர்த்தி மகிமை 
1. கந்தவேள் - முருகக்கடவுள் ; நந்தி நாதன் - நந்தி 
தேவன் ; வியாதன் - வியாசன் . 
2 , தேனில் அம்சிலைகுனிப்பவன் - வண்டாகிய நாணை 
கொண்டு அழகிய ( கரும்பு ) வில்லை வளைப்பவன் ; 
செரு நிலைகூர் மந்தானிலம்- (காமனின் ) போர் நிலைத் 
திருக்கக் காரணமாகிய தென்றல் காமத்தை மிகுவிக்கும் 
தென்றல் ; அனிலம் - காற்று ; மந்தானிலம் - தென்றல் 
காற்று வான் இலங்கு தண்மதி வழி - ஆகாயத்தே விளங்கு 
கின்ற குளிர்ந்த சந்திரனின் வமிசம் . 
3. ஆலவாய் - மதுரை ; உத்தரத்து - வடதிசையில் ; 
கூவிளி - கூப்பிடு தூரத்தில் ; அத்திரி - மலை ; ஓசனை- நாற் 
காதம் : நிருதிதிக்கு - தென்மேற்குத் திசை . 


வாழை ; ஆசினி- பலா ; மன்றல் - மணமிக்க ; மயிலை 
இருவாட்சி . 


5. அவண- அவ்விடத்தில் உள்ளனவே 

உள்ளனவே அளிஉணா 
வண்டு மொய்க்காத ; 

அமரர் பைந்தரு - தேவர்களின் 
கற்பகத்தரு : வல்லிசாதம் - ஒருவகைக் கொடி ; 

; இது 
கற்பக மரத்தில் படர்வது . 


6 


விரிஞ்சன் - நான்முகன் ; தயங்கும் - விளங்கி நிற்கும் 
7. எய்த்தவர்- துன்புற்றவர் ; 

மெய்த்தவர் - மெய்யான 
தவநெறியை உடையோர் ; வித்தகத்திரு நாமம் - பெரு 
மைக்குரிய திருப்பெயர்கள் . 


8 


வையை நீடு அணி வையையால் பேரழகைப் 
பெறும் ; இற்புறம் - வீட்டின் வெளியே ; பரிமகம் - அசுவ 
மேத யாகம் . 


31 


9. கனல் ருளிர - நெருப்பும் குளிர்ச்சியாகத் தோன்றும் 
படி ; மிடைந்த -செறிந்த ; சுவறி - வற்றி . 
10. பணியா பன் ஊர் உரவம் அணிந்த பிரான் . அணி 
களாகப் பல ஊரும் பாம்புகளைப் புனைந்துள்ள இறை 
வன் , வையை அணி - வையையால் அழகு பெறுகின்ற 
கூறில் கூறினாலும் என எண்ணும்மை விரிக்க ; தணியா . 
குறைவற்ற ; இது சம்பத்தோடு இணையும் ; பல நூல் 
கலிங்கம் அளித்தவர் - பல நூலாகிய ஆடைகளை வழங் 
கியவர்களும் ; குனியா- நிமிர்ந்த ; குனியாத - வில் ஈறு 
கெட்ட எதிர்மறை ; பன் நூறு பொறிப்படம் - பத்து நூறா 
“ கிய தலைகளை உடைய சேடன் ; இது திரிபு . 
11. நறுப்புதல் -மணம்மிக்க செடிகள் ; பதிவைத்தல் - 
நட்டு வைத்தல் ; நந்தி நகரம் - இடவபுரம் , 
12 . 

கப்புரம் - கற்பூரம் என்பது கப்புரம் எனத் திரிந்தது 
நறுந்தேய்வை - பரிமளச் சாந்து ; குறி - இலிங்கம் ; வாச 
பேயம் - ஒரு யாகம் ; பருவரைவிற்குழகன் - பெரிய மலை 
யையே வில்லாகக் கொண்ட சிவபெருமான் ; கபிலைத் 
தானப்பேறு - பசுக்களைத் தானம் செய்த பலன் . 


13. அயமேதம் - ஆட்டைக்கொன்று இயற்றும்வேள்வி , 
கரும நிலம் - வினைவிளையும் நிலம் ; 

செய்விப்போன் 
கொள்காணி இக் கரும நிலத்து என 
மாற்றிப் பொருத்துக . பிரமகற்பம் - நானூற்று முப்பத்தி 
ரண்டு கோடி ஆண்டுகள் கொண்ட பிரமனது ஒருநாள் . 


எவன் அவன் 


14. நாலாம் கதி - சாயுச்சியம் என்னும் முத்து நிலை ; 
விசித்திரபோனகம் - சித்திரான்னம் ; தேங்காய்ச் சாதம் , 
எலுமிச்சம்பழச்சாதம் 

புளியச்சாதம் , தயிர்ச்சாதம் 


போன்றவை . 


15. அழியாப் பதம் - அழிவற்ற முத்தி நிலை ; 


152 


16. அருப்பம் - அற்பம் மிகச்சிறிது ; அரும்பவங்கள் 
முருக்கி - அரிய பிறவிகளை அழித்து . 


17. சுடர்சூழ்வரை - சந்திர சூரியர்கள் வலம் வருகின்ற 
மேரு மலை ; சுரபி - பசு ; வானில் 

வானில் ஆன் . விண்ணுலகக் 
காமதேனு ; உடு - விண்மீன் ; பரிதி - சூரியன் ; தாதா - வள் 
ளல் ; புயல் - மேகம் ; கலுழன் -கருடன் மடங்கல் -சிங்கம் 
ஊர்தி - வாகனம் ; குஞ்சரம் - யானை ; ஊர்புட்பகன் - இவர்: 
ந்து செல்லும் புட்பக விமானத்தை உடைய குபேரன் ; 
புருடர் - ஆண்கள் . 


18. பணைமரம் -உயர்ந்த மரம் ; 

அச்சுவத்தம்.அரசு ; 
சுயம்பு.தானே எழுந்த இறைவடிவம் . 


19. அனந்தன் - ஆதிசேடன் ; நாப்புடை பெயரா - நா 
எழமாட்டா ; மூப்புடையறத்தீர் - முதிர்ந்த 
அறத்தைக் கொண்டவரே ; புணரி - கடல் 


தவமாகிய 


0000000 


33 


ஆங்கொரு 


மன்னனைத் தேடிவந்த பிறர் 
மன்னனை 
உணவு உண்ணும்படி வேண்டச் 
கொன்றை 
மர நிழலில் ஓரேழ் 
மகிழ்ந்தான் 
. பின் 
வந்து குரவங்கமழ் குழலாளுடன் 
சேர்ந்தான் . 

ஆப்பனூர்ச் சருக்கம் 

இயற்கையெழிலும் இறையருளும் பெருகி 
நிற்கும் நன்னகராம் மதுரையை ஆண்டுவந்த சோழாந் 
தகன் என்னும் பெயரிய மன்னன் ஒரு நாள் வேட்டைக்கு 
செல்லும் விருப்பினனாய்த் தன் அமைச்சர் முதலிய 
பரிவராங்களுடன் நகரின் கீழ் திசையில் அமைந்த காட்டி 
னுள் ஏகினான் . வேட்டையில் பல விலங்குகள் உயிரிழந் 
தன . பல காயமுற்று வீழ்ந்தன . எங்கும் குருதி பெருகி 
ஓடிற்று அந்நிலையில் மான் ஒன்று வேட்டுவர் கணைக் 
கும் வேட்டை நாய்கட்கும் தப்பி ஓடிற்று அதைக்கண்ட 
மன்னன் அரைக்காத தூரம் அம்மானைத் தொடர்ந்து 
சென்று வீழ்த்தினான் பின்னர் களைப்பு மிகுதியால் 
பர நிழலில் படுத்துக் கண்மூடினான் : 

அவனது களைப்பை 
மாற்ற உரிய பணிவிடைகள் செய்யக் கண் விழித்த 

" சுயம்பு 
தரிசனமன்றி அமுதும் வேண்டேன் என்றான் மன்னன் . 
திகைத்த அமைச்சர் தனித்துக்கூடித் திட்டமிட்டு அழகிய 
இலிங்கம் ஒன்றைச் சமைத்து இது சுயப் புலிங்கம் எனக் 
கூறினர் . மன்னன் மகிழ்ந்து அருகுசென்று பார்த்து 
அது செயற்கையாகச் செய்ததென்று அறிந்து தனது 
சிவவிரதம் குறைபட்டதென வருந்தி உயிர்விடத் துணிய 
வடிவில் எழுந்தருளியுள்ளேன் . குரவங்கமழ் குழலாளு 
டன் எனம நிறுவிப் பூசிக்க 

என்ற அசரீரி கேட்டு 
தரிசித்து வணங்கினான் . 

அவ்விடத்தில் கோயிலும் 
நாகமும் நிறுவி ஓராண்டுகாலம் அங்கேயே தங்கி வழி 
பட்டான் . பின்னர் மதுரைக்குத் திரும்பி இறைவன் 
அருளால் ஆண் மகவு ஒன்றைப் பெற்றான் . உரிய 

அம்மகனுக்கு அரசுப்பட்டம் கட்டித் தான் 
இறைவழிபாட்டில் காலம் கழிக்கத் துணிந்து ஆப்பனூர் 
ருந்துத் தன் வாழ்நாளைக் கழித்து இறைவன் திருவடி 


வயதில் 


ஆப்பனூர்ச் சருக்கம் 


கலித்துறை 


65 அனைத்தும் ஓதிய புராண நூற் 

பொருள் முழு தாய்ந்தாய்ந் 
தெனைத்தும் ஓர்ந்துயர் சிவகதை 

முழுதறி யெனக்கு 
நினைத்த போதெலா மற்புதந் 

தருங்கதை நியமந் 
தனைத்தாட் டாது ளீர் சாற்றுவன் 

கேண்மெனச் சமைந்தான் . 


| 


66 


வாம மீனவன் மதிக்குல மடந்தையை மணந்து 
தாம நாண்மலர் முடிகவித் திருந்து செஞ் சடைமேற் 
சோம நாயகன் சுந்தர நாயகன் சுருதி 
நாம நாயகன் புரந்தது மதுரைமா நகரம் 

2 


67 உடுத்த நீரகழ் புரிசைகோ புரம் நிலை யுயர்வா 

னடுத்த சூளிகை மாளிகை யுபரிகை யரங்கந் 
தொடுத்த சாளரம் பித்திகை மண்டபந் தொகைகண் 
டெடுத்த வானவர் தச்சனு மின் சப்பரி தின்னும் 


3 


63 சால 

சால நீர் சுடர் மணிகளில் தனித்தனி சனமத்த 
போல மாளகை மீச்செலு 
மீச்செலு மீச்செலுங் 

ல் 


குணத்தால் 


நீல மாய்மிளிர் செம்மையாய் வெண்மையாய் 


நிறம்பொன் 


போல வாயுருத் திரிந்திடும் பாலவன் புரவி 4 


69 பரும் 


ணிச்சுடர் மேனிலை வந்துபைந் 

தொடியார் 
கருமு கிற்குழல் கூட்டகில் நறும்புகை கதுவுஞ் 
சுரந திப்புனல் குடைபவர் கூந்தலோ துகிலும் 
அரும லர்த்திரு மேனியுங் கமழுமவ் வாசம் 5 


35 


70 பழுதில் வெற்பெனப் பணைத்தெழு 

முலைகொண்கர் பருங்கை 
மெழுகெ னக்குழை யுறப்புணர் மின்னனார் 

இமையா 
தெழுது சித்திர மனைவயி னொளித்திடி 

னிளைஞர் 
முழுது மெய்ப்பட நோக்கினு மறிந்திட 

முடியா 6 


71 அனைய 


தூணவை போதிகை யன்னதுத் 

திரம 
இனைய பொற்றுலா மெனவிதந் துரைப்பவ 

ரெவரே 
கனைக டற்படு கதிர்க்குமம் மனைகளிற் கைசெய் 
வினைதெ ரிக்கில விழியொளி மணியொளி 

விழுங்க 7 


மிகவ 


8 


72 மகிழ்வின் எவ்வெவத் தேயமாக் களுங்கொள 

வரினும் 
புகலு மோர்சிறு விலைப்பொருள் முதலபொள் 

கோடி 
தகும்வி லைப்பொரு ளாயினுங் கொளக்கொளத் 

தாழா 
ளம்பழுத் துமிழ்வன ஆவண 

ஆவண வீதி 
73 கோதி லாதசெஞ் சூட்டுடை வாரணங் கூவ 

வோத ஞாலத்து மற்றைய தலத்துளார் விழிப்பர் 
ஈதல் ஏற்றலோ டறுதொழில் இருபிறப் பாளர் 

வேத நாதத்தின் விழிப்பதவ் வியனகர் மாக்கள் 
74 வேத பார்கர் வேந்தர்கள் நாய்கரேர் வினைஞர் 

ஆதி யாயபல் வருணருட் சமையிகள் அளவில் 
பூத நாயகன் கயற்ணகாள் புணர்மது ரேசன் 
பரத சேவையர் கீவன்முத் தரிற்பயில் பதியால் 10 


9 


36 


75 அந்ந கர்க்கிறை அரும்புகார் நகர்க்கிறை யாதி 

எந்ந கர்க்கிறை யேனும்வந் திணையடி யிறைஞ்சப் 
பொன்ன காக்கிறை மணிமுடி தகர்த்து நீள் புயத்திற் 
பன்ன கர்க்கிறை பரித்தபார் முழுவதும் 

பரிப்போன் 11 


76 மொழிந்த நற்கலை முழுதறி முறைமையி னமுதம் 

வழிந்த பார்வையிற் குவலைய முவகைகூர் 


வகையில் 


கழிந்த திக்குறும் பகையிருள் துணிக்குவாட் 

கரத்தில் 
பொழிந்த தன்புகழ்க் குலமுதல் தலைவனைப் 

போல்வான் 12 


77 அளவில் பாற்கடல் தன் குல மதி முளைத் தாங்கு 
தளர்வில் தீஞ்சுவைத் தமிழ்க்கடல் முளைத்ததண் 

மதியோன் 
கிளர்நெடுஞ்திசை விளக்குதண் சுடர்க்கு நாட் 

கெழுமி 
வளர்வுந் தேய்வுமைந் துறுப்புணர்த் திடப்புகழ் 

வளர்த்தோன் 13 


78 


கடைத விரறமு தற்றிரி வருக்கமுங் கலப்பத் 
தடையில் சாமமு னாஞ்சதுர் வருக்கமுஞ் சார்ந்தோ 
னுடைய தான்றமர் பகைஞர்வன் கள்வரூர் 

விலங்கா 
லடையு மைப்பய வருக்கமுந் துடைத்தர 

சான்வோன் 14 


79 திறம்பு காமமூன் னாம்அறு பகைவர்க்கந் 

தீர்த்தோன் 
உறும்ப டைகுடி கூழமைச் சுநட்பர ணுடனே 
பெறுஞ்சு வாமிய மென்னுமேழ் வருக்கமும் பிறங்க 
உறங்கி டாதுசெல் நேமியொன் றுருட்டிமண் 

புரப்போன் 15 


37 


80 இரத ஞாயிறெங் கெழினுமீ றுயிர்க்குறி லேனும் 

வரத பூரண சச்சிதா னந்தசின் மயமாஞ் 
சரத நீள்குறிச் சுயம்பு நற் றெரிசனந் தவிரா 
விரதசீலனென் றெவ்வுல கமும்புகழ் மேலோன் 16 


சந்தவிருத்தம் 


11 


தானாந் தனதன 

தனதானா 
81 தேனேந் தியமல ராள்காந் தனை நிகர் 

சீர்வாய்ந் தவனெதிர் பொருநேரார் 
ஊனேந் தியவடி வேலேந் தலின்மயி 

லூர்சேந் தனில்வரு முயர்கோமான் 
மீனேந் திய கொடி யால்வேந் தரினிவன் 

வேள்வேந் தெனவெழி லுடையோனீன் 
வானேந் திசைதிகழ் சோழாந் தகனென 

வாழ்பாண் டியன்முன முளனோர் நாள் 
தனனாத் தந்தன 

தனதானா 
82 மருவேட் டம்புயன் மதியாற் கண்டன 

வகைகாட் டுங்கவி னிறை தேருந் 
தருவேட் டங்கைவிண் மிசை நீட் டுங்களி 

தருகோட் டும்பலும் வயமாவும் 
உருவேட் டங்கச னுழல்வாட் செங்கைய 

ருலையாச் சங்கமு முடன் மேவத் 
ருவேட் டஞ்செயும் வினைவேட் டிந்திர 
திசைமேற் சென்றனன் விரைவாயால் 
தந்தன தானன 

தந்தான 
கண்குடை சோதியு மிழ்ந்தொளி நீண்முடி 

கண்டவ ராதவ னென்றோத 
வெண்குடை யேமதி தண்கதிர் சாமரை 

விண்டிடின் நேரென வெஞ்சேனை 
மண்குடை தூளிக ருங்கடன் மேடுற 

வந்திகர் மாகதர் கொண்டாடப் 
பண்குடை யாவரி வண்டுகள் பாடுறு 

பைந்தொடை மார்பன் ந டந்தானால் 


18 


83 


19 


38 


84 


வானா 


தானா தனதன 

தனதானா 
றுழல்கயல் போன்மீ னுறுகொடி 
வார்சேண் அசைதர அடல்வீரர் 
சேனா பதிமுத லானோர் குழுவொடு 

சேரா உழையரை அழையாவன் 
கானா டுநரைமு னேவீ ரெனமலர் 

கான்மே லணிதரு கழலோய்முன் 
போனார் எனலும்வெள் வேன்மீ னவனெறி 
போதா வனமெதிர் 
வனமெதிர் புகும்வேலை 

20 


தனனா தனதன 

தனதானா 
85 தொடுதோ றுயில்புரி யிருகால் மறவர்கள் 

சுருள்வால் மடிசெவி நெடு நாய்க 
ளொடுவார் வலையொடு படர்பார் 

வையினொடும் 
உழல் மான் மறைகலை வனமேதி 
கடுவா யுழுவைபன் முயல்சூ கரமொடு 

டுளியமின் னவைசூழப் 
படுகா னிடையொடி 

னிடையொடி யெறியா வலைகொடு 
வளையா வுடனெதிர் பலர்மீளா 

21 


களிநோ 


தனதன தந்தன 

தனதானா 
85 அரைசன் முன் வந்தடி தொழுதுவி லங்கினம் 

அளவில் இங்குள வலைவாரால் 
விரையவ ளைந்தனம் எனவுரை தந்தனர் 

விருதர்க ணம்புடை புடைசூழ 
வரைபுரை பஞ்சவன் வரிசிலை 

பஞ்சவன் வரிசிலை செங்கையில் 
வளைய ந டந்துழை வருவோரைக் 
கரையில்ப யங்கொடு விருகம்வே ருண்டெழல் 
கருதுமி னென்றன னென லோடும் 

22 


39 


87 


தானன தந்தன ................. தனதானா 
கூவிளி பம்பைத டாரிபெ ரும்பறை 

கோடுவ லம்புரி துடியோசை 
மேவலின் அண்டக 

டாகமு டைந்தென 
வீறிய கம்பலை யதுகேளாய் 
பாவவி லங்கினம் 

லங்கினம் யாவும்வெ ருண்டெதிர் 
பாய்வது கண்டடு சிலைவீரர் 
தூவிய வன்கணை மாரிசொ ரிந்தனர் 

சோரி பரந்தன நதியேபோல் 


23 


தானன தனதன 

தனதானா 
88 வாய்கிழி வனசில கால்துணி வனசில 
வாலறு 

வனசில கழிதூரம் 
போயயர் வனசில கூய்விழு வனசில 

போம்வழி தெரிசில சிலவாளி 
பாயுட லினசில வீழ்குட ரினசில 

பார் நகர் வனசில வெளியோடி 
நாய்தொடர் 

வனசில வேல் நுழை வனசில 
நாள்கழி வனசில வனமாவே 


24 


தனனத் தனநன 

தனதானா 
89 வசையற் றிடுதமிழ் மதுரைக் கதிபதி 

வரிவிற் கணைசில வருகேழல் 
தசையுற் றிடுபுலி கரடிக் குல நிரை 

தனையுற் றுருவிய வனமேதி 
அசைவுற் றிடுசெவி மதவெற் புருவியும் 

அருவிப் புனலென வழிசோரிப் 
பசையற் றிலபடர் விசையற் றிலவிசை 

பகர்தற் கரிதரி தெவராலும் 


25 


90 


தனதன தத்தன 

தனதானா 
நசைமயிர் துற்றிய கவரிய ரற்றிட 

ஞமலிய லைத்திடு மதுதேரில் 
பசையறு துர்க்குண 

துர்க்குண வறிவிலி கைப்படு 
பதுமினி யொத்திடு முடல்மீறித் 


40 


திசைதிசை யுற்றிரி பலவிரு கத்தின 

சிறுகுடர் சுற்றிய வரிலூடு 
விசைகொடு புக்குழி முயல்வலை யுற்றுழல் 

விதமென வெய்த்துரு தரு மாதோ 


26 


அறுசீர் விருத்தம் 


91 அவ்வழி வேட்டஞ் செய்யும் 

அளவையின் ஒருமான் வீரர் 
கைவரி சிலையோட் டம்பின் 

தியையும் பிழைத்து வாரும் 
பெய்வலைத் தொடக்குந் தாண்டிப் 

பின்தொடர் நாயுந் தாட்ப 
வெவ்வழி மரனுந் தாவி 

யெய்ப்பற வோடிற் றன்றே 


27 


92 ஒண்கதிர் காட்டு மான்பின் 

உறுபடைத் துணைபின் நிற்ப 
எண்கதிர் விலங்கின் கூட்டம் 

இயல்வனத் தொடுவ னாகிக் 
கண்கவர் வனப்பின் வாய்ந்த 

சிலையொடுங் காலிற் சென்றான் 
வெண் கதிர் மருமாள் முன்போம் 

வெஞ்சுடர் மருமான் போலும் 


28 


93 மங்குலந் தரமேற் பாய்ந்து 

மண்ணிடைக் குதிக்கு மானைக் 
கங்குலங் குறையுங் கானில் 

காவதம் அரையிற் கூடித் 
தங்குல மதிக்கு 

வந்த 
தனிமறுத் துடைப்பா னென்ன 
வெங்குல வரைப்பொற் றோளான் 

கணையொன்றால் வீட்டி னானே . 


29 


மாதவ 


94 சீதவம் புயம் நேர் பார்க்கச் 

41 
செங்கதிர் செல்லும் மேல்வை 
தாதவிழ் நறுந்தேன் வேப்பந் 
தார்முடிச் செழியர் செய்த 

மனையா னெய்ந்த 
வருத்தமும் பசியு மூளப் 
பாதல நிழலிற் போகி 

யவசமுற் றயர்ந்தான் பார்மேல் 
9 ) மந்திரத் தலைவர் சேனை 

மள்ளர்மற் றியாருங் கூடல் 
இந்திரத் திருவன் கானில் 
எங்குற்றா னென்ன 

னென்ன வோடி 
வந்திரைத் தீண்டி வெந்தீப் 

பசியினால் வரைபோற் சாய்ந்த 
சுந்தரத் தமிழ்நர் கோனைக் 

காண்டலுந் துணுக்க முற்றார் 


30 


31 


96 தென்னருக் கரசே வேத 

நூல்நெறி திறம்புந் தேய 
மன்னருக் கிடியே றன்ன 
மதிக்குல 

மணியே எங்கள் 
இன்னுயிர்க் 

குயிரே யார்க்குங் 
களைகணே யிணரா யென்ன 
மன்னுயிர்க் கிறைவன் 

கிடத்தல்கண் டயர்ந்து மாழ்கி 


வாளா 


32 


97 


அமைச்சியற் பாரம் 

பாரம் பூண்ட 
அறிஞர்கள் விரைந்து சீதஞ் 
சமைச்சலர் வாச நீர்தூஉந் 

துருத்தியார் தமைக்கூ யுள்ளக் 
கமைச்சின வேலான் கொண்ட 

விடாய்தணித் திடலுங் கண்கள் 
இமைச்செதிர் விழித்துச் சோம 

சுந்தரக் கடவு ளென்றான் 


33 


42 


34 


98 செம்புலம் படர்வெல் வேலான் 

சிறிதயர் வுயிர்த்தல் நோக்கி 
அம்புவி யரசே மானை 

யடும்விளை யாட்டி னெய்தி 
வெம்புகா னிடையித் தூரம் 

போந்தமெய் மெலிவை இன்னே 
உம்பரின் 

அமுத மன்ன 
உணவுகொண் டொழித்தி என்றார் 
99 இருந்துவாய் மலர்ந்து மெல்ல 

இயம்புவான் வேந்தன் மூலந் 
திருந்திய சுயம்பு லிங்க 

தெரிசனஞ் செய்தா லன்றி 
யருந்துதற் கடிசி லேயன் 
றகங்கையி னமைந்த 

னமைந்த சாவா 
மருந்துறி லேனு மாழி 

விடமென மதிப்பே ” னென்றான் 
100 துண்ணெனு மொழிகேட் டுள்ளம் 

சேர்ந்துபின் தெளிந்து சொல்வார் 
புண்ணியப் பொருட்கும் வீயாப் 

புகழ்க்குஞ்சா தனமா யிந்த 
மண்ணெனுந் திருமான் பூண்ட 

மங்கல வணிபோற் றோன்றும் 
அண்ணலின் மேனிக் கந்தோ 
வபாயம்வந் துறுமே யென்றார் 


35 


36 


101 


பைய நா வசைத்துப் பின்னும் 

பார்த்திபன் பகர்வான் யாக்கை 
உய்யுமா றிம்மைக் கென்மேல் 

அன்பினால் உரைத்தீ : நீவிர் 
ஐயமின் மறுமை நோக்கி 

யளந்துரைத் தீர லீர்உம் 
மெய்ய தாம் பொய்யை நம்பி 
விரதத்தை விடுகி லேன் யான் 


37 


43 


38 


103 நெடுமயிர் 


படர்குட 


விடுவதே 


102 புன்னுனிப் பனியைக் கானற் 

புனலினைப் புனற்கோ லத்தை 
யன்ன நீர்க் குமிழி யை நீ 

ரருந்திய கமஞ்சூழ் வானை 
யின்னவா னகத்தில் தோன்றும் 

இந்திர சிலையை யேயும் 
மின்னுடற் பொறையை நம்பி 
விரதத்தை விடுகி லேன்யான் 

தசைந ரம்பு 
நிணம்எலும் 

புதிரம் மூளை 
ரீருள் வீழ்நீர் 
படுமலம் பொதிந்து புண்கன் 
இடுமுட லசுத்துட் டுச்சில் 
இருந்த இவ் வுயிரை இன்னே 
யன்றிப் 

பூண்ட 
விரதத்தை 

விடுகி லேன் யான் 
சூழ்ச்சி 

வல்லோர் 
இவ்வனத் தணித்தும் 

தணித்தும் சேய்த்தும் 
சுயம்பு 

லிங்கம் 
தேடுதும் என்னப் போகி 
வென்றிவேற் செழியன் 

வீர 
விரதத்தின் உறுதி நோக்கித் 
துன்றிய துயரி னங்கோர் 

சூழலி னிருந்து சூழ்வார் 
105 சிறுமைகண் டறியாச் செல்வத் 

திருமது ரையர்கோன் எய்தும் 
மறுமையை நோக்கி வாளா 

விருந்திடின் மரபிற் பின்னர் 
பொறைமைகூர் புவனந் தாங்கப் 

புதல்வரும் பிறரும் இல்லை 
வெறுமையாந் தேயம் யாவும் 
வெளிற்றறி வுடைய 


104 என்றலும் 


சென்றியாம் 


40 


41 


மாவேம் 


44 


106 நாமுயிர் துறப்ப வேந்தன் 

நலியினும் நலிக இன்று 
போமுயிர் மீட்குஞ் சூட்சி 

ஈதெனப் புணர்ப்பின் எண்ணித் 
தேமுயிர்த் தலர்ந்த கொன்றைச் 

செழுந்தரு வடியிற் றென்ற 
லாமுயிர்ப் பசையும் நீழல் 
வாலுகப் பரப்பி னங்கண் 


42 


107 நிவந்தவா ளான மன்ன 

பெருமுளை நிறுவி நுண்ணூற் 
சிவந்தபட் டாடை சாத்தித் 

தேய்வைமட் டித்துத் தாமம் 
உவந்தணிந் தாரம் பூட்டி 

யுற்று நேர் கண்டோ ருள்ளங் 
கவர்ந்தழ கெறிப்பக் கைசெய் 
வினையினா லிலிங்கங் கண்டார் 


43 


108 ஒருவர்பின் ஒருவ ராயங் 

கோடிவந் தரசே தேடும் 
இருவர்மற் றெவருந் தேறாச் 

சயம்புவந் தெளிதி னிந்தப் 
பெருவனந் தன்னி னன் பிற் 

பிடியுண்டு பொன்பூங் கொன்றைத் 
தரு நிழ லிருப்பக் கண்டேந் 
தம்பிரா னருளி தென்னா 


104 ஆடுவார் அயல் நின் றாரைத் 

தழுவுவா ரங்கு மிங்கும் 
ஓடுவார் ஆனந்த தம்போல் 

உரைமொழி குழறிக் காட்டிப் 
பாடுவார் பாண்டி வேந்தைப் 

பரவுவார் புளகப் போர்வை 
மூடுவார் நயன நீருண் 
முழுகுவா ராகி மொய்த்தார் 


45 


45 


46 


47 


110 வழுதியுள் உவகை 

யீர்ப்பச் 
சயம்புவை வணங்க வுள்னும் 
பொழுதிரு கரமுந் தேர்ச்சித் 

துணைவர்கை பொருந்தப் பற்ற 
பழுதில் வெற் பசைந்தா லென்னப் 
பைப்பைய நடந்து வண்டின் 
தொழுதி சூழ் சடையி லிங்கஞ் 

சேணிடைத் தோன்ற லோடும் 
111 பெரும்பெருக் கமுதை ஞானப் 

பேரொளிப் பிழம்பை வேதச் 
சுரும்புசூழ்ந் தரற்றுந் தேனைத் 

தூ நறுங் கனியை எய்ப்பில் 
விரும்பினர்க் குதவும் வைப்பை 

வித்திலா முளையை முக்கட் 
கரும்பினை வேம்பின் வேந்தே 

காண்கெனக் காட்டி னாரே 
112 காண்டலுங் கண்ணீர் வாரி 

கரைபுரண் டோடக் காவின் 
நீண்டகை குவித்துப் பூண்ட 

நியதியை முடித்துப் பின்னர் 
ஆண்டகை முகைவெண் மூரல் 

அருந்தி நீர் பருகி யன்பு 
மாண்டமெய் வருத்த நீங்கி 

மந்திரர்க் குரைப்ப தானான் 
113 வாட்டிருங் கொடிய கூற்றின் 

வாய்ப்படும் உயிரை இன்னே 
மீட்டிருந் தென்னை யாண்ட 

மெய்ப்பரஞ் சுடர்தா னிந்தக் 
காட்டிருந் துறையக் கண்டுங் 

கண்ணிலான் போல வேகி 
நாட்டிருந் துயிரை யோம்பி 
நாட்கழிப் பதுவும் நன்றோ 


48 


46 


வேறு 


114 ஆதலினிச் செறிந்தபெருங் காடெறிந்து 

திருநகர் கண் டரன்பொற் கோயில் 
காதலிற்கண் டிவனுறையச் சயம்பு திரு 

வுளக்குறிப்புக் காண்பே னென்னாப் 
போதலுந்தம் பெருமான்பின் போவார்போன் 

றெழுந்து முகம் புலர்ந்து சாம்பி 
நீதியமைச் சர்கணடுங்கி நின்று நின்றங் 
காளித்தாரந் நெடிய கானுள் 

50 
115 தனித்தனிபோ யவர்மறையச் சிலர் தொடரப் 

போயடுத்துச் சயம்பு மூர்த்தி 
குனித்தசே வடி தொழலு மாப்புவடி 

வாயிருந்த கொள்கை பாராப் 
பனித்தவள மதிவேந்தன் றான் பிடித்த 

சிவவிரத பங்கம் நோக்கி 
மனித்தவுட லெடுத்தபயன் முதலொடும்போய் 

முடிந்ததென வருந்தி னானால் 51 
116 என்செய்தார் கற்பனையீ திருந்தவா 

றென்னேமற் றிந்த மாயம் 
முன்செய்தார் கதையுளுங்கேட் கிலனந்தோ 

என்னமொழி மொழிகேன் என்னாப் 
பொன்செய்தா ரவன்வெகுளி மீக்கொளக்கண் 

சிவந்துரப்பிப் புலிபோற் சீறி 
மின்செய்வாள் உறைகழித்து மந்திரர்ப்பார்த் 

தலுங் காணான் விசாரத் தாழ்ந்தான் 52 
117 கொய்யவோ பசிமுளைத்த குடரினைப்பின் 
பிரித்துணர்தல் கூடா 

கூடா நெஞ்சைச் 
செய்யவோ பிளவுவிழித் திருந்தும் வெறுங் 

குருடடைந்து தெரியா நாட்டம் 
வெய்யவாண் முனைத்தொடவோ என்று பல 

நினைந்துடலை வெறுத்து மான்கி 
ஐயவோ வினைவலியீ தம்மவோ 

வெனப்பொருமி யரற்றி னானால் 53 


47 


118 


மரிப்பரே 


சிரிப்பரே 


நரிப்பதே 


தரிப்பரே பிடித்த நிய மஞ்சிறிது 
வழுவினுமெய் 

தடிந்தவ் 

வேளை 
மெய்யடியா 

ரித்துணைப் போ 
துடல்சுமந்து வாளா நின்றாற் 
இவன டியார் போல் நடிக்குங் 
கள்வனெனத் தெளிவரேயான் 
யவர்காணில் 

எனத்துணிந்துள் 
வாய்மையொன்று நவில்வ தானான் 54 
119 யானெடுத்த சிவவிரதப் பெரும்பத்தி 

நெறிபிறழா திந்நாட் காறும் 
ஊனெடுத்த பயனடையச் சயம்புதெரி 

சனஞ் செய்த துண்டே லிந்தத் 
தேனெடுத்த மலரிதழி யடியினாப் 

பிதுகுறியாத் திகழ்க வன்றேற் 
கூனெடுந்த வாள்கொடு நன் மிடறெரிந்து 
மாள்வனெனக் கூற லோடும் 

55 


110 


அவ்வுரைபோய்த் திருச்செவியி னுறுத்துதலுந் 

தரித்திலர்வந் தானேற் றையர் 
இவ்வுரைவான் மொழியானின் றியம்புவார் 

எமக்கினியாய் எம்பால் அன்பா 
செவ்விய நன் மதிமரபிற் றென்னர்சிகா 

மணியே நற் செங்கோல் வேந்தே 
அவ் வியந்தீர் விரதநெறி யிழுக்கில்சோ 

56 
ழாந்தகனாம் அரச கேண்மோ 
121 நின்னுடைய பேரன்பா லியாம்பிடியுண் 

டலர்கடுக்கை நிழலி லோரேழ் 
தொன்னிலங்கீ மூடுருவி ஆப்புடைய 

ஈசனெனத் தோன்றி னேம்பாற் 
பொன்னனையாள் 

தனைக்குரவங் கமழ்குழலா 
ளென நிறுவிப் பூசிப் பாய்நீ 
என்னலுமம் மொழிவானின் றிழியமுதம் 

எனச்செவிபுக் கினிப்பக் கேட்டான் 57 


48 


58 


வேறு 
122 நீங்கினான் துயர மன்பு 

நீடினான் கரங்கள் சென்னி 
தாங்கினான் சிவபி 

சிவபி ரானைத் 
தழுவினான் புயங்க ளோங்கி 
வீங்கினா னாடிப் பாடி 

விம்மினான் விம்மிக் கண்ணீர் 
தூங்கினான் 

ஓடி யோடி 
வனமெலாந் துகைத்தான் துள்ளி 
123 பார்த்திபன் சிவன்மேல் 

சிவன்மேல் வைத்த 
பத்தியு மவன்மேற் கொன்றைத் 
தார்த்தனி முதல் தான் வைத்த 

தாழ்வில்பே ரருளும் நோக்கி 
ஆர்த்தனர் வானோ ரைந்து 

கருவியு மார்ப்ப மென் பூத் 
தூர்த்தனர் தென்னன் கீர்த்தி 

துதித்தனர் இடைவி டாமல் 
124 தான்கரைந் துருகி யுள்ளந் 

ததும்புமா னந்த வாரி 
வான்கரை யேறா தங்கண் 

வழுக்கிவீழ்ந் தெழுந்து மீண்டுங் 
கோன்கரை யிவர்ந்து தேவி 

கொண்கரைப் பரவும் வேத 
நான்கரை வணங்கி யீறில் 

நற்றுதி மொழிந்து பின்னும் 
125 வளைமிசை யணிகைச் சீதை 

குவித்தமண் மிசைநெல் வேலிக் 
கிளைமிசை முளைத்தல் காதிற் 

கேட்டனங் கண்ணிற் காண 
முளைமிசை முளைத்தா 

யான்செய் 
முற்றவப் பயனி யாதோ 
அளைமிசை 

யவனுந் தேறா 
வையனே அன்பர் வாழ்வே 


59 


60 


61 


126 


பரப்பினு 


128 
ஒற்றையா யெனையித் தூர 
129 ஒழியாத பேருவகை உள்ளூறி வருமிதனை 

49 
அடியனே னினைத்த வண்ணம் 
அருளுரு 

வாகி யிந்தக் 
கடிகமழ் வனத்தும் வந்து 

காட்சி நீ கொடுத்த வாற்றாற் 
படியினும் உளைய வானப் 

உளையிக் கொன்றை 
யடியினும் உளை யென் போல்வா 
ரகத்தினும் உளை நீ 
உளை நீ யையா 

62 
127 நெளியரா வணையிற் றுஞ்சும் 

நீலமே னியற்குஞ் செந்தேன் 
துளியறாக் கமல நாபித் 

தோன்றற்கும் அமுதுண் வாழ்க்கைக் 
களியறா தவர்க்கும் நாளுங் 

கனவிலு மரியாய் அன்பர்க் 
கெளியையாய் வருவா 

யென்ப 
தென்னள வாயிற் றன்றே 

63 
மீர்த்திடு முழைக்கும் வெம்மை 
இற்றைநாட் காறுந் தோன்றா 

தின்றுதோன் றியப சிக்கும் 
உற்றயா னின்னைக் காண 

முடித்த மந் திரர்க்குஞ் செய்யுங் 
கற்றையஞ் சடையாய் கைமா 

64 
றெவனெனக் கழறி நின்றான் 

கொச்சகம் 
அழியாத மதிநூலோர்க் கறிவிப்பா னுழையோராற் 
கழியாத பெரும்பயந்தீர்த் தழைத்திடலுங் 


கடிதேகிப் 


பழியாத புகழ்வேந்தன் பாதமிசைப் பணிந்தார்கள் 


65 


50 


130 அன்னவரை முகநோக்கி அமைச்சீர் நும் 

வினையத்தால் 
என்னையுயிர் மீட்பான்வித் தில்லாத 

முளையென்முன் 
சொன்னபொருள் குறிக்கொண்டு தோன்றியவா 

பாருமெனத் 
தென்னர் பிரான் மொழிந்திடலும் சென்றிறைஞ்சி 

நோக்கினார் 66 
131 எவவுருவில் யாரொருவர் இயைந்துள்கு 

வா ருளத்தில் 
அவ்வுருவ தாய்த்தோன்றி அருள் கொடுக்கும் 

புண்ணியனென் 
றெவ்வுலகும் துணிபொருளை இன்று வெளி 

செய்வதற்கோ 
வெவ்வினையி னேங்குறித்த வெளிற்றறிவாய் 

நின்றனையே 67 
132 செம்மைநெறி அமைச்சுரிமை செய்வினையொன் 

றறியாத 
வெம்மைவினைப் பழி நின்றும் எடுத்தாண்டெங் 

கோமகற்கு 
மும்மையுந்தந் துய்யக்கொண் முதல்வாமுப் 

பரம்பொருளே 
தம்மையுணர் வார்க்கமுதே சயசயவென் 

சீறத்தினார் 

68 
133 பொருமானை முதலடும் போர் வேட்டையினிற் 

புகுந்தமதி 
மருமானை முறைமுறைபோய் வணங்கியினி 

திவ்வனத்தின் 
ஒருமானைத் தொடர்ந்தேவந் துள்ளன்பின் 

வலைவளைத்துப் 
பெருமானைப் பிடித்தனையே எனமகிழ்ந்து 

பேசினார் 69 


51 


134 கண்ணுதல்வா னவனடியார் 
னவனடியார் கணத்துளிவன் 

ஒருவனென 
எண்ணுதல் செய் தீர்மாயம் இயற்றினீர லீரிருமை 
நண்ணியதும் மாலெனக்கு நான்செயுங்கை 

மாறிலதென் 
றுண்ணிலவு முகமனுரைத் தொன்றுரைக்கும் 

மனுவேந்தன் 70 
எழுசீர் விருத்தம் 
135 கால்புகத் திகைக்குங் கடுவன மெறிந்து 

கடிநகர் கண்டுநீள் சிற்ப 
நூல்புகச் சிவன தாலயம் வகுப்பீர் 

நுண்மதி யீரென வவருங் 
கோல்புகத் துளைகொள் மரா நிகர் பராரைக் 

கொடும்பணை மர நிரை யிரும்பி 
னால்வகுத் தனைய ஆக்கைய மள்ள 

ராலெறிந் தவண்மிசை திருத்தி 71 
136 கிடங்கர்சூழ் இஞ்சி கோபுரம் மறுகு 

கேழ்கிளர் மனைகள் செய் குன்றம் 
நடங்குல வரங்கங் கலைபயில் கழகம் 

நற்றவ ரிருக்கை நான் மறையோர் 
டங்கவி னரசர் வணிகர்பின் னவர்மற் 

றிழிந்தவு முயர்ந்தவும் புணர்ந்துள் 
அடங்கிய வருணத் தவரிட வகைசெய் 
தணிநக ரமைத்தனர் பின்னர் 

72 
137 அங்கணன் பரம 

னாகம வளவை 
யாற்சின கரமெடுத் தமைச்சர் 
திங்கணன் மரபின் முதலடி தொழுது 

திருநக ராலயஞ் செய்தே 
நங்கணன் புடையாய் 

நோக்கியுண் மகிழ்ந்து நள் நுதலிற் 
செங்கணன் பூசை செய்வதற் காதி 

சைவரை யழைத்தனன் தென்னன் 


எனவவ 


ருடன் போய் 


73 


52 


138 விதிவழிச் சிவனைச் சிவபரம் பரையை 

விரும்பி நற் பதிட்டைசெய் தவிர்செங் 
கதிர்முதற் சண்டி வரைபரி வாரக் 

கடவுளர்க் குறையுள்சூழ் கண்டு 
புதியதேர் விழாக்கொள் மூர்த்தியும் வகுத்து 

பொன்முடி மணிக்குழை யாரம் 
நிதிவளை யாதி பலபணி யுதவி 
நித்தநை மித்திக நடத்தா 

74 


139 காதிகா தலன் முன் றருகட லிதெனுங் 

காட்சிய தொகுபெருங் சளங்கண் 
டேதமில் சாலி விளை நிலம் பிறவும் 

இயற்றியாப் புடைய நா தற்கு 
நீதிநூ லறிவின் மறையவர் தமக்கு 

நேர்பகிர்ந் தளித்தனன் சிவன 
தாதிகா ரணப்பேர் தழுவிய நகரு 

ஆப்பனூ ராயின தன்றே 


75 


140 பூழிய னோராண் டிருந்துழி யொரு நாள் 

புரிசைசூழ் மதுரையம் பதியில் 
ஊழியி னொருவன் தாள் நினைந் தெழுந்தங் 

கொல்லைபோ யாப்பனூ குடையார் 
வாழிய குரவங் கமழ்சூழ லுமையாள் 

மலரடி அஞ்சலித் தேத்தி 
ஆழிய வன்பி னாற்பிரி வாற்றா 
தயர்ந்து நின் றனுமதி பெற்றே 

76 


கலி விருத்தம் 


141 அன்படைம னத்தினன ரன்றளிக டந்து 

வன்படையெ ழுச்சிசெறி வார்முரசி யம்ப 
தன்படைமு தற்றலைவர் 

தானைகுழு மிக்கார் 
மின்படைநெருங்கமிசை வெண்குடைவி ளங்க 

77 


53 


142 


பூமுகம டந்தையர்த னம்புடைகு லுங்கச் 
சாமரைப னிப்பவரு தண்பவன நிம்பத் 
தேமலர்ம ணத்தினொரு திண்சிகர மென்றோட் 
காமருத மிழ்ப்பொதிய வார நறை 

78 


கால 


143 


மாறுபடு செம்பியர்ம டந்தையர்ப டீரச் 
சேறுபடு கொங்கைகர மென்பனசி வப்ப 
ஊறுபடு 

கொண்கர்உ திரங்கொடுசி வக்கும் 
வீறுபடு செங்கைவடி வாள் புடையின் மின்ன 79 


144 அன்ன நடை வஞ்சியர்க ணீல மலர் அக்கால் 

உன்னதநெடுங்குடையின் ஒன்று தவி ரெண்ணேழ் 
மன்னர்கர பங்கய மலர்க்குல முகிழ்ப்ப 
மின்னவிர்ம திக்குல நல் வேந்தெனவி ளங்க 80 


145 வருந்திடையி டைப்படுச 

டைப்படுச யம்புமகிழ் தானம் 
புகுந்துதொழு தன்பொடுமி ருந்தினிது போவான் 
இகந்துத னகர்க்குவரு மிந்திரனி லின்பம் 

அகந்தரநி றைந்துமது ராபுரிய டைந்தான் 81 
146 மண்ணுமணி யன்னதிரு வீதிவல மாவந் 

துண்ணிலவு கோபுரம்வ ணங்கியுள ணைந்தே 
வண்ண நிறை பொற்கமல வாவியிடை மூழ்கி 

யெண்ணுமொரு சித்திமத வேழமுனி றைஞ்சா 82 
147 தடம்படிக யற்கணுமை யைத்தொழுது சார்ந்து 

படம்படிசு மக்க நிமிர் பாம்பணிபு ராணக் 
கடம்படிமு ளைத்தமுதல் கானமலர்வ ணங்கி 
யுடம்படி தொடுத்துமன மொத்துருகி நின்றான் 

83 


148 நின்றுதுதி செய்துதிரு நீற்றொளிப ழுத்த 

குன்றுபுரை யண்ணல்விடை கொண்டுமட நல்லார் 
மன்றுளணி மங்கலமெ டுத்தெதிர்வ ரப்போய் 
என்றுமுள கோயிலுள ணைந்தினிதி ருந்தான் 84 


54 


149 சந்ததமு மீசனிரு தாண்மலர்சி ரங்கொண் 

டந்திபகல் மன்னுயிர்த மக்கருள கங்கொண் 
டுய்ந்தறமு ளைக்குமொரு கோலுயர்க ரங்கொண் 
டிந்திரனின் மிக்கரசி யற்றிவரு நாளில் 

85 
150 அங்கணர்சி வத்தசடை ஆப்புடைய நாதர் 

தங்கருணை யானதுத னித்துருவ மைந்த 
திங்கிதுகொ லென்னவொரு புத்திரனை யீன்றான் 
திங்களினி ளங்குழவி யென்றுலகு செப்ப 

86 
151 உற்பவம கிழ்ச்சிவினை செய்துலகு வப்பச் 

சொற்புனையும் நாமகர ணஞ்சுகுணன் என்றே 
பொற்பவணி வித்தகவை யைந்தின்மதி புல்கும் 
பற்பலக லைத்தொகுதி கற்பனப யிற்றா 

87 
152 வாள்வினையு முற்றிமத மாக்கவன மாவூர் 

ஆள்வினையு முற்றியத றிந்தவனி தாங்குந் 
தோள்வினை குறித் துரிய தொன்முறைமை நல்கு 

நாள்வினையி யற்றிமணி நன்முடிக வித்தான் 88 
153 பின்னரிக போக நனி துய்த்தொழிவு பெற்றுத் 

தென்னவன்வி ரத்தியொடு சித்தமசை வுற்றுத் 
தன்னையுணர் தத்துவவு ணர்ச்சிதலை நின்றே 
மன்னுதிரு வாப்புடைய வள்ளலைநினைந்தான் 

89 


154 தார்புகுத வம்புயன்வி ரைத்தருள் த ழைக்குஞ் 

சீர்புகுக யற்கணுமை சேருமது ரேச 
னேர்புருப தந்தொழுதெ ழுந்தருளி யாப்ப 
னூர்புக ந டந்து நிறை யன்பொடவ ணுற்றான் 90 


155 


கன்னிகுர வங்கமழ்கு ழற்கவுரி பாகம் 
மன்னி நிறை ஆப்புடை யவள்ளல் திரு முன்னர் 
சென்னிமிசை யஞ்சலிதி ருத்துபுந டந்தே 
வன்னியிழு தொத்துருகி மண்ணிடைப 


ணிந்தான் 91 


55 


92 


157 


93 


அறுசீர் விருத்தம் 
156 உடல்குழைந் துருக மேனி 

உரோமங்கள் சிலிர்ப்பக் கண்ணீர் 
மடை திறந் தொழுக நெக்கு 

மனம்பதை பதைத்து ளின்பந் 
தடையறப் பெருகச் செந்நாத் 

தழுதழுப் படைய வேந்தன் 
இடையறா 

வன்பி னானின் 
றிவ்வகை துதிப்ப தானான் 
காரணக் கடவுள் போற்றி 

கடல் வரும் ஆல கால 
பாரணப் பரம போற்றி 

பராபர யோகி போற்றி 
பூரணச் சுடரே போற்றி 

புண்ணிய புராண போற்றி 
ஆரணப் பொருளே போற்றி 

ஆப்பனூ ருடையாய் போற்றி 
158 திரிபுர விசய போற்றி 

தேவர்கள் தேவே போற்றி 
பரிபுர வேத நாத 

பங்கயத் தரசே போற்றி 
எரிபுர மதனுக் காவி 

யிரதியா லளித்தாய் போற்றி 
அரிபுரந் தரற்கு மெட்டா 

ஆப்பனூ ருடையாய் போற்றி 
159 உலகெலாம் நிறைந்தாய் போற்றி 

ஒண்டிறல் படைத்த வெங்கோன் 
மலருளோன் சாப மன்றி 

மற்றொரு சாப மேறா 
நலனுலாம் புழைக்கை வேழ 

நாதனைப் பயந்தாய் போற்றி 
அலகில்சோ தியனே போற்றி 

ஆப்பனூ ருடையாய் போற்றி 


94 


95 


56 


96 


160 சுடர்மழுப் படையாய் போற்றி 

சுருதிசொல் நடையாய் போற்றி 
படர் நதிச் சடையாய் போற்றி 

பாலனப் பெடையாய் போற்றி 
இடர்மனத் தடையாய் போற்றி 

இவர்ந்தவென் விடையாய் போற்றி 
அடர்தலைத் தொடையாய் போற்றி 
ஆப்பனூ ருடையாய் 

ருடையாய் போற்றி 
161 மாக்கட லாவம் நந்த 

வனமடைப் பள்ளி மாயோன் 
மேக்குயர் விடைகோல் காந்தை 

விளங்குமர்ச் சகன்மென் மெல்லப் 
போக்குயிர்ப் பொரு நால் வேத 

புராணவா கமங் 
ஆக்குமெம் மிறைவா போற்றி 

97 
( ஆப்பனூ ருடையாய் போற்றி ) 
162 வேட்டம திளைக்கு மென்னை 

மீட்டுயி ரளித்து முன்பு 
காட்டகத் தறிவாய் வந்து 

காட்சிசெய் கருணை போற்றி 
நாட்டமூன் றுடைய எங்கள் 

நாயக போற்றி பைவாய் 
ஆட்டர வணிந்த சோதி 
ஆப்பனூ ருடையாய் போற்றி 

98 


ளாக 


16 ) என்ன நின் றேத்தி யீசன் 

இன்னருள் கைக்கொண் டீர்ந்தார் 
மன்னனன் றாப்ப னூருள் 

வதிந்தன னாக வந்தத் 
தென்னனின் ரேத்துந் தெய்வத் 

திருத்துதி யரன் பொற் கோ யின் 
முன்னர் நின் றேத்து வோர்தம் 
முழுவினை யொழிவர் 

மாதோ 


99 


57 


164 வேண்டிமுன் தனையீர்ந் தாட்கொள் 

விமலர்க்குத் சிறந்த பூசை 
தூண்டுதேர் விழாவும் உள்ளம் 

பெருங்களி தூங்கச் செய்தோர் 
ஆண்டுறைந் தருளும் நாள்வாய் 
ஆப்பனூ ருடைய 

ருடைய வண்ணல் 
நீண்டபே ரருளும் வேந்தன் 

ஆயுளும் நிரம்பிற் றன்றே 


100 


வேறு 


165 கிடைப்பரிய பெருங்கதிகள் .. ஒருமூன்றுங் 

கடந்துபோய்க் கிளர்வாள் நேமிப் 
படைக்கரிய நிறத்தவற்கும் நான்முகற்கும் 

அடைவரிய பதவி மேவி 
விடைக்கடவுள் சிவபுரத்தி னவனுருவின் 

உடன்கலந்து வேறற் றொன்றாய்த் 
துடைத்தவிரு வினைசோழாந் தகமாறன் 

விளங்கினான் தொன்னாள் மன்னோ 101 


சந்த விருத்தம் 


166 


தான தனனதன தானாந் தன 
மேய வழுதியுயர் சோழாந்தகன் 

வீடு மருவுகதை யீதாஞ்சொல்வோர் 
நேய மொடுசெவியின் வாய்மாந்தினர் 

நீடு பொருள் முழுது மாராய்துளோர் 
தீய வினையொழிவர் மேவாம்புகழ் 

சேர்வர் குறைதவிர வேவாழ்ந்து நீள் 
ஆயுள் இறுதியினில் நாலாம்பதம் 

தடைகுவர ருள்கூர்ந்தரோ 102 


ஆப்பனூர்ச் சருக்கம் முற்றிற்று . 


58 


ஆப்பனூர்ச் சருக்கம் 


1 ஓர்ந்து - ஆராய்ந்து 
2 வாமம்- அழகு ; வாமமீனவன் - சுந்தரபாண்டியன் ; 

மதிக்குல மடந்தை சந்திரவமிசத்தில் தோன்றிய 
அங்கயற்கண்ணி ; தாமம் - மாலை ; சோம நாயகன் 
சந்திரனை முடியில் தரித்துள்ள தலைவன் • சிவ 
பெருமான் சுருதி - வேதம் . 


3 உடுத்த - சூழ்ந்த ; புரிசை - மதில் ; சூளிகை - 

நிலாமுற்றம் ; உபரிகை - உப்பரிகை ; பித்திகை 
சுவர்கள் ; வானவர்தச்சன் - தேவதச்சன் , மயன் . 


4 சுடர்மணிகள் - ஒளிவீசும் மணிகள் ; பகலவன் 

புரவி - சூரியனின் தேர்க்குதிரை . 


5 கதுவும் - மூளும் ; சுரநதி - ஆகாய கங்கை . 


6 பணைத்து - பருத்து ; கொண்கர் - கணவர் ; 

மின்னனார் - மின்னலைப் போன்ற மகளிர் . 


7 போதிகை . தாழ்வாரத்தூண் ; பா.பே போதியை 


8 


வாரணம் - 


முதல - முதலாக ; 

வளம்பழுத்துமிழ்வன - வளம் 
செழித்து விளங்குவன ; ஆவணவீதி - கடைத்தெரு . 
9 கோது - குற்றம் ; சூடு . கொண்டை ; 
சேவல் ; ஓ தஞாலம்- கடல்சூழ் உலகம் ; அறுதொழில் - 
அந்தணர்க்குரிய 

அறுவகைத் தொழில்கள் . 
அவையாவன : ஈதல் , ஏற்றல் , கற்றல் , கற்பித்தல் , 
வேட்டல் , வேட்பித்தல் ; இரு பிறப்பாளர் 
பார்ப்பனர் ; வியனகர் பரந்த நகர் ; " வாழிய வஞ்சி 
யும் உறந்தையும் போலக் - கோழியின் எழாத ஏமப் 
பேரூர் ” - பரிபாடல் 


53 


10 வேதபாரகர் - வேதத்தைக் கற்பிப்போர் ; நாய்கர் 

வணிகர் ; - வினைஞர் -வேளாளர் ; பூத நாயகன் - சிவ 
பெருமான் ; மது ரேசன் - மதுரையில் எழுந்தருளியுள்ள 
சிவபெருமான் ; பாதசேவையர் திருவடி வழி 
பாட்டினர் ; சீவன் முத்தர்.உடலில் இருக்கும் போதே 

மலங்களை நீத்து வீட்டின்பத்தைத் துய்ப்போர் . 
11 பொன்னகர் - தேவர் உலகம் ; பரித்தல் - காத்தல் . 
12 இது பாண்டியர் குல முதல் தலைவன் - சந்திரன் 


சிலேடை . 


மன்னன் : 


சந்திரன் : - நற்கலை முழுதறிதல் - தனக்குரிய 16 
கலைகளுடனும் அறியப் படுதல் , காட்சியளித்தல் , 
அமுதம் வழிந்த பார்வையின் - காண்பவர்களுக்கு 
அமுதம் போல் இன்பம் அளித்தல் ; குவலயம் 
உவகைகூர்வகை . குவளை மலர்கள் மகிழும்படி ; 
திக்குறும் பகை இருள் துணிக்கும் வாள்கரத்தில் - 
அச்சத்தைத் தரும் பகையாகிய இருளினை வெட்டு 
கின்ற ஒளிமிக்க கதிர்கள் ; 

நற்கலை முழுதும் அறிதல் - கல்வி 
யறிவு நிறைந்தவனாயிருத்தல் ; அமுதம் வழிந்த 
பார்வை 

- எதிர்ந்தவர்களைக் குளிர நோக்குதல் ; 
குவலயம் உவகை கூர்வகை-உலகினர் மகிழும்படி ; 
திக்கு உறும் பகை இருள் துணிக்கும் வாள் கரம் - 
எட்டுத் திசைகளிலும் உள்ள பகைவர்களாகிய 
இருட்டை ( அவர்களின் யானையை எனினும் ஆம் ) 
வெட்டும் உடைவாளேந்திய கரம் . 
மதியோன் - சந்திரனைப் போன்றவன் நாட்கெழிமி 

நாளும் பொருந்தி . 
14 கடைதவிர் அறம் முதல் திரி வருக்கம் - வீடு என்னும் 

இறுதியானது நீங்கிய அறம்பொருள் இன்பமாகிய 
உறுதிப்பொருள்கள் : சாமமுன் ஆம் சதுர்வர்க்கம் - 


13 


- 

60 
சாமம் தானம் , பேதம் , தண்டம் என்னும் நான்கு 
உபாயங்கள் ; காண்க பெரிய புராணம் திரு நகரச் 

சருக்கம் 36 . 
15 திறம்பு - பிறழ்தலான ; காம முன் ஆம் அறுவகை - 

காமம் , குரோதம் , லோபம் , மோகம் , மதம் , 
மார்ச்சரியம் ஆகிய அறுவகைப்பகைகள் ; சுவாமியம் 
குருத்துவம் ; பிறங்க - நிறைய , 

நேமி - ஆட்சிச் 
சக்கரம் . 
16 இரத ஞாயிறு - தேரில் ஊர்கின்ற சூரியன் . 

வரத பூரண - வர மருளும் தன்மையும் பூரணத்துவ 
மும் கொண்ட ; 

சரதர் 

உண்மையான , சத்துப் 
பொருளான . 
17 தேனேந்திய மலராள் - மலர்மகள் , திருமகள் ; 

காந்தன் - கணவன் , திருமால் , சேந்தன் - முருகன் 
வானேந்து இசைதிகழ் - வானை எட்டும் புகழ் 

விளங்கும் . 
18 அங்கை - அழகிய துதிக்கை ; உம்பல் - யானை ; 

வயமா - குதிரை , அங்கசன் - மன்மதன் ; வேட்டம் - 

வேட்டையாடல் ; இந்திர திசை - கிழக்குத்திசை . 
19 கண்குடை - கண்ணைக் குடைகின்ற , கண்ணைப் 

பறிக்கின்ற ; விண்டிடின் - கூறினால் ; மண் குடை 
தூளி - மண்ணைக் குடைதலால் எழும் தூசி ; 
வந்திகா -மங்கலம் பாடுவோர் ; மாகதர் - இருந்தேத் 
துவோர் ; பண்குடையா - பண்ணை இசைத்துக் 

கொண்டு . 
20 

வானாறு - ஆகாய கங்கை ; உழையர் - அமைச்சர் ; 
21 தொடு தோல் - செருப்பு ; வனமேதி - காட்டெருமை , 

பன்றி ; உளியம் - கரடி ., 


; 


61 


22 விருதர் - படை வீரர் ; பஞ்சவன் - பாண்டியன் ; 

கரை இல் பயம் - எல்லையற்ற அச்சம் ; விருகம் - 

மிருகம் . 
23 கூவிளி - ஒருவகை இசைக்கருவி ; கம்பலை 

ஆரவாரம் ; சோரி - குருதி . 


24 கழிதூரம் - வெகுதூரம் ; 

கூய் - கூவி ; வாளி - அம்பு . 
25 வசையற்றிடு - குற்றமற்ற . 


26 


நசை மயிர் துற்றிய - விரும்பத்தக்க மயிர் நிறைந்த ; 
கவரி - கவரிமான் ; மீறி - கிழிந்து ; விருகம் - மிருகம் 
பதுமினி- நால்வகைப் பெண்களுள் உயர்வகைப் 


பண் . 


27 


அம்பின்கதி - அம்பின் பாய்ச்சல் ; வெவ்வழி - 
கடுமையான வழி , மரன் - மரம் ; எய்ப்பற - களைப் 


பின்றி . 


28 வெண்கதிர் மருமான் - சந்திரனின் மருமகன் , 

சந்திரகுலத்தவன் ; முன்போம் - முன்னால் போகும் 
வெஞ்சுடர் மருமான் சூரிய குலத் தோன்றல் , 
இராமபிரான் . 


29 


மங்குல் அந்தரமேல் - மேகங்களை உடைய வானத் 
தின் மீது ; கங்குல் உறையும் கான் - இருள் நிறைந் 
துள்ள காடு ; தன்குலமதிக்கு வந்த - தன் மரபின் 
முதல்வனாகிய சந்திரனுக்கு ஏற்பட்ட ; வெம்குல 

பொற்றோளான் - விரும்பத்தக்க பெரிய 
மலைகளைப் போன்ற அழகிய தோள்களை உடை 
யவன் , சோழாந்தகன் . 


வரை 


30 


பாதவ நிழல் - மரநிழல் ; அவசம் - களைப்பு ; 
அயர்ந்தான் - சோர்வற்று வீழ்ந்தான் . 


62 


31 மந்திரத் தலைவர் - அமைச்சர் தலைவர் ; 

சேனை மள்ளார் - படைவீரர் ; கூடல் இந்திரத் 
திருவின் - மதுரை மன்னனாகிய இந்திரனைப் 
போன்ற செல்வன் ; துணுக்கமுற்றார் - திடுக்குற் 
றார் . பா . பே . தமிழர்கோனை ; 


32 திறம்பும் - தவறும் . 
33 சீதஞ் சமைச்சு அலர் குளிர் சேர்ந்து விளங்கும் ; 

வாசநீர் தூஉந்துருத்தியர் - மணம் கலந்த நீரைத் 

தூவும் துருத்தியை உடையவர் ; கமை - பொறுமை 
34 வெல்வேல் - வெற்றியைத்தரும் வேல் ; 

அடும் - கொல்லும் ; உம்பர் - தேவர் . 
35 சயம்பு லிங்கம் தானே தோன்றிய இலிங்கம் ; 

சாவா மருந்து - இறத்தலைத் தவிர்க்கும் மருந்து , 
அமிழ்தம் ; ஆழிவிடம் - பாற்கடலினின்றும் தோன்றிய 

நஞ்சு , ஆலகாலம் . 
39 வீயா புகழ் - அழிவற்ற புகழ் ; அண்ணல் - தலைவன் 
37 யாக்கை உய்யுமாறு - உடல் காக்கப்படும் வகையில் ; 

அளந்து உரைத்தீர் அலீர் -ஆராய்ந்து கூறவில்லை ; 
மெய்யதாம் பொய் - மெய்போலத் தோன்றும் பொய் 


88 புனற்கோலம் - நீர் மேல் எழுதிய கோலம் ; 

இந்திரசிலை - வானவில் . 


39 நிணம்- கொழுப்பு ; ஈருள் -ஈரல் ; புன்கண் நோய் ; 

துச்சில் . தங்குமிடம் . 
40 சூழலிலிருந்து சூழ்வார் - ஓரிடத்திருந்து ஆலோசிப் 

போர் . 
41 சிறுமை கண்டறியா - இல்லை என்னும் சிறுமையை 

என்றும் கண்டறியாத ; பொறைமை சுமை ; 
வெளிற்றறிவு - அறிவின்மை . 


63 


42 தேம் - தேன் , வாலுகம் - வெண்மணல் . 
43 தேய்வை - பரிமளச் சாந்து ; மட்டித்து - பூசி ; 

தாமம் - மாலை ; அழகெறிப்ப - அழகு சுடர்விட 
பா . பே . அழல் செறிப்ப 


44 தேறா - கண்டறியாத .. 


45 புளகப் போர்வை -உடல் முழுதும் மயிர்சிலிர்த்திருத் 

தல் ; மகிழ்வென்னும் போர்வை எனினும் ஆம் . 
46 வழுதி - பாண்டியன் ; தேர்ச்சித்துணைவர் - 

அமைச்சர் ; வண்டின்தொழுதி - வண்டின் கூட்டம் ; 
47 வேதச் சுரும்பு - வேதமாகிய வண்டு ; வேம்பின் 

வேந்து - பாண்டியன் . 


48 

கண்ணீர் வாரி . கண்ணீர்க்கடல் ; ஆண்டகை - 
பாண்டியன் ; 

முகைவெண் மூரல் - முகிழ்க்கும் 
வெண்மையான புன்சிரிப்பு ; மந்திரர் - அமைச்சர் . 


49 காடெறிந்து - காட்டை அழித்து ; முகம் புலர்ந்து - 
முகம் வெளுத்து ; 

சாம்பி - கூம்பி ; ஒளித்தார் - 
மறைந்து கொண்டனர் . 
51 குனித்த சேவடி - தூக்கிய திருவடி ; பனித் தவளமதி 

* குளிர்ந்த வெண்ணிலவு . 
52 பொன் செய் தாரவன் - பொன்னால் செய்யப்பெற்ற 

மாலையை அணிந்த பாண்டியன் , அழகிய மாலை 
எனினும் ஆம் ; உரப்பி - அதட்டி ; மந்திரர் - அமைச் 


சர் ; 


53 பிரித்துணர்தல் கூடா நெஞ்சு - சுயம்பு என்றும் 

படைப்பு என்றும் பிரித்து உண்மை அறிய இயலாத 
உள்ளம் . 


64 


54 நரிப்பதே - சிறுமையடைவது . 


55 ஊனெடுத்தபயன் - பிறவி எடுத்த பயன் ; கூனெடுத்த 

வாள் - வளைவு கொண்டவாள் ; மிடறெரிந்து - 
கழுத்தை அரிந்து . 


ஐயர் - சிவ 


56 தரித்திலர் - தாமதித்து இருந்திலர் ; ஐயர் 

பெருமான் ; வான்மொழியால் - அசரீரியாக ; 
ஒளவியம் - தீவினை ; 


57 கடுக்கை நிழல் - கொன்றை மர நிழல் . 


துகைத் 


58 அன்பு நீடினான் - அன்பு பெருகினான் ; கண்ணீர் 

தூங்கினான் - கண்ணீர் பெருக்கினான் ; 
தான்.விளையாடினான்-பார்க்க : " சூடினான் தொழு 
தான் ஓடி உலகெலாம் துகைத்தான் துள்ளி ” 

( கம்ப . இரணியவதைப்படலம் . 128 ) 
59 ஐந்து கருவியும் ஆர்ப்ப 

ஐவகை இசைக்கருவி 
களும் ஒலிப்ப ; ஐவகைக் கருவிகளாவன ; . தோற் 
கருவி . துளைக்கருவி , நரம்புக்கருவி , கஞ்சைக்கருவி , 

மிடற்றுக்கருவி . 
60 வேத நான்கரை- நான்கு வேதங்களாகி நிற்போனை 

ஈறில் நற்றுதி - முடிவற்ற நல்வாழ்த்துக்கள் . 


61 


கிளைமிசை - மூங்கில் மரத்தடியில் . 


63 நெளியரா வணை - தெளிகின்ற பாம்புப் படுக்கை ; 

நீல மேனியன் - நீல நிற உடலை உடைய திருமால் ; 
கமல நாபித் தோன்றல் - பிரமன் ; அமுதுண் 
வாழ்க்கைக் களி அறாதவர் - அமுதினை உண்டு 
வாழும் நீங்காத இன்பத்தினை உடைய தேவர்கள் . 


64 உழை - மான் . 


65 


65 


உழையோர் - ஏவலாளர் ; மதி நூலோர் - அமைச்சர் 


66 வித்தில்லாத முளை - தானே தோன்றியது - சுயம்பு 


லிங்கம் . 


( யாதொரு 


67 இயைந்து உள்குவார் - மனம் ஒன்றி நினைப்பவர் ; 
எவ்வுருவில் 

...... புண்ணியன் 
தெய்வம் கொண்டீர் அத்தெய்வம் ஆகி ஆங்கே 
மாதொரு பாகனார் தாம் வருவார் சிவஞான 

சித்தியார் . 
68 வெம்மை வினைப் பழி - தீவினைப் பழி ; மும்மை - 

இம்மை , மறுமை , உம்மை . 


69 


மதிமருமான் - சந்திரகுலத்தவன் . 
70 கண்ணுதல் வானவன் - நெற்றியில் கண்ணுடைய 

சிவபெருமான் ; முகமன் உரைத்து - பாராட்டிப் பேசி . 
71 கால் புகத்திகைக்கும் - காற்று உள்புகுந்து செல்ல வழி 

காணாது திகைக்கும் ; வேல்புகத் திகைக்கும் மரா 
இராமனின் அம்பால் துளைகொண்ட மரா மரம் . 
பராரை கொடும்பணை அடிபருத்து வளைந்த 
கிளைகளை உடைய மரம் ; சிற்ப நூல் புக . 
சிற்பக்கலை நூல்கள் சொல்லும் வகையாக . 


72 கிடங்கர் - அகழி ; இஞ்சி - கோட்டை ; கேழ்கிளர் - 

ஒளிவீசுகின்ற ; நடம் குலவு அரங்கம் - நாட்டியவரங் 
கம் ; பின்னவர் - வேளாளர் ; இழிந்தவும் உயர்ந்த 
வும் புணர்ந்துள் அடங்கிய வருணத்தவர் - நால் 
வருணத்தாருள் தாழ்ந்த பிரிவின் ஒருவரும் உயர்ந்த 
பிரிவின் ஒருவரும் கலந்து அதிற்பிறந்த மக்கள் . 
இவரை அனுலோமர் . பிரதிலோமர் , அந்தராளர் , 
விராத்தியர் , பாகியர் எனப் பிரிப்பர் . ( மனுதர்ம 
சாத்திரம் ) பா.பே வருணத் தவரிடை வகை செய்து . 


66 


73 அங்கணன் - சிவபெருகான் ; சினகரம் - கோவில் . 


74 பதிட்டை செய்து - பிரதிட்டை செய்து .; கதிர் முதல் 

சண்டீசர் வரை - சூரியன் முதல் சண்டீசர் வரை ; 
தேர் - தேரும் ; விழாக் கொள் மூர்த்தி - உற்சவ மூர்த் 
தியும் ; பணி - அணிகலன் ; பா . பே : நித்த ைநமித் 

தியம் நடத்தா . 
75 காதி காதலன் - காதியின் மகனாகிய விசுவாமித் 

திரன் ; சாலி - நெல் . 


76 பூழியன் 


பாண்டியன் . 


78 நிம்பத் தே மலர் - வேம்பின் தேன் நிறைந்த மலர் ; 

பொதிய வாரம் - பொதிகைமலைச் சந்தனம் ; ஆரம் 
-சந்தனம் ; நறைகால - மணம் வெளிப்பட ; 
பா . பே . : தன் பவ நிதம்பத் தேமலர் . 


79 படீரச்சேறு - சந்தனக் குழம்பு . 
80 ஒண்றுதவிர் எண்ணேழ் மன்னர் - ஐம்பத்தைந்து 

மன்னர் ; ஒன்று தவிர் என்றது ஐம்பத்தாறு தேயத்து 
மன்னருள் பாண்டியனைத் தவிர்த்து 

ஏனையோரைக் குறிக்க . 
81 வகுத்திடை யிடைப்படு சயம்பு - நிலத்தைப் பிளந்து 

இடையே தோன்றும் சுயம்பு . 


82 சித்தி மத வேழம் - சித்தி விநாயகர் ; 


83 கடம்படி முளைத்த முதல் - கடம்ப மரத்தடியில் 

தோன்றிய சுந்தரேசப் பெருமான் . 


84 என்றுமுள கோயில் - தான் என்றும் தங்கும் 

அரண்மனை , 


87 பொற்ப அணிவித்து 

67 
85 சந்ததம் - எப்பொழுதும் . 

அணிவித்து . 


88 


மதமா - யானை ; கவனமா - குதிரை ; நாள்வினை 

முடிசூட்டுதற்குரிய நன்னாள் குறித்தலாகிய வினை . 
89 இகபோகம் - இவ்வுலகில் நுகரும் இன்பம் 
90 மதுரேசன் - மதுரையில் எழுந்தருளியுள்ள சிவபெரு 

மான் ; கயற்கண்உமை மீனாட்சியம்மை . 


93 


95 


96 


பாரணம் - உண்டருளிய ; ஆரணம் - வேதம் . 
94 எரிபுரமதன் - எரிந்த உடலுடைய மன்மதன் . 

வெங்கோல் மலருளோன் - வெவ்விய மலரம்புகளை 
உடைய மன்மதன் ; சாபம் - கரும்பு - கரும்புவில் ; 
புழைக்கை - துதிக்கை . 
சுருதி - வேதப் ; படர் நதிச்சடை - அகன்ற கங்கை 
யைக் கொண்டுள்ள சடைய உடைய சிவபெருமான் ; 
பாலனப்பெடை - காத்தருளுகின்ற பெடை , 
யவள் ; இடர்மனத்து அடையாய் - துன்புறும் மனத் 
திற்கு அடைக்கலம் ஆனவன் ; அடர்தலைத்தொடை 
நெருக்கமாகப் பிணைத்த மண்டையோட்டுமாலை . 
பா . பே . பாலனப் படையாய் 


உமை 


97 ஆவம் - அம்பறாத் தூணி ; 

; கடல் இறைவனுக்கு 
(( திருமாலால் ) அம்பறாத்தூணியாகவும் ,, ( அரவு 
மாலையால் ) நந்தவனமாகவும் , (விடத்தால் ) மடைப் 
பள்ளியாகவும் உள்ளது என்பது கருத்து ; மாயோன் 
மேக்குயர் விடைகோல் காந்தை விளங்கும் அர்ச்சகன் 
- மாயவன் சிவபெருமானுக்குப் பெருமை பொருந்திய 
விடையாகவும் , 

அம்பாகவும் , மனைவியாகவும் , 
அர்ச்சகனாக்வும் . உள்ளான் (சிவானந்தலகரி; 82 ) . 


88 


98 நாட்டம் மூன்று - முக்கண் 
100 ஆயுளும் நிரம்பிற்று ஆயுள் காலம் முடிந்தது . 

விமலர்க்குப் பூசை விழா செய்து , ஓராண்டு உறைந் 
தருளும் நாள்வாய் , ஆப்பனூர் அண்ணல் பேரருள் 
நிறைந்தது ,வேந்தன் ஆயுள் முடிந்தது எனக்கூட்டுக . 


101 நேமிப்படை - சக்கரப் படை ; கரிய நிறத்தவர் . 

ருமால் ; பா . பே . தொன்னாள் மன்னே . 


102 நாலாம்பதம் - சாலோகம் , சாமீபம் 

சாரூபம் , 
சாயுச்சியம் என்னும் நான்கனுள் நான்காவதாகிய 
சாயுச்சியம் என்னும் முத்தி நிலை . 


ஆப்பனூர்ச் சருக்கம் முற்றிற்று . 


மாரி 


நிலவியது . 


சிந்தித்துத் 
தங்கள் 
சென்று 
முறையிட 
சென்றான் 
. இக்கூற்று கேட்ட 

இடவபுரச் சருக்கம் 
சோழாந்தகன் இறைவனடி சேர்ந்தபின் அவன் 
மகன் சுகுணன் மதுரையை நன்முறையில் ஆட்சி செய்து 
வந்தான் ஒருசமயம் கோள் நிலை திரிய அவ்வாண்டு 
வளம்குன்றி எங்கும் வறட்சி மிகுந்தது . 

ஏரி 
வறண்டது . கிணற்று நீர் சுருங்கியது . எங்கும் பஞ்சம் 
இக் காலத்தில் ஆப்பனூரில் வைகிய அந்தணாளர் 

பங்கு நிலத்தில் வான் பயிராகப் 
பருத்தியை விதைத்தனர் . ஏரியின் ஒரு சிறு பகுதியில் 
இருந்த நீர் கொண்டு ஆப்பனூரீசனுக்குரிய பங்கில் சைவ 
வேதியன் நெல் விதைக்க அது வளர்ந்து கதிர்விட்டது . 
அது கண்ட 

பிற வேதியர் இவ்வேரி நீரில் சரிபங்கு 
நமக்குமாம் என்று வன்மையாகக் கூறி வயலுக்கு நீர் 
வரும் வழியை அடைத்து நீரைப் பருத்திக்குப் பாய்ச்சினர் 
அதுகண்டு வருந்திய வேதியன் இறைவனுக்கு அமுது 
நெல்லுக்கு நீர் விட 

வேண்ட 
நஞ்சுணத்தகும் நாதர் அமுதுண்பரோ எள்ளி 
நகைத்தனர் . அது பொறாது வேதியன் இறைவனிடம் 
நீங்கி உமையொடு உகந்ததொரு தலத்தில் வைகுவம் 
நீயும் உன் குடும்பத்துடன் புறப்படுக என்றான் . அது 

வேதியன் “ மூவரும் தொடரவொண்ணா 
உன்னை யான் எங்ஙனம் தொடர்வேன் என வேண்ட 
நாம் செல்லும் வழியில் எமது 

விடையின் 

காலடிச் 
சுவடும் கொன்றை நாண்மலரும் முன்பொருந்தும் 
இறைவன் அருளினான் . 

சைவ வேதியன் தன் மனையாளொடு வீதிமுனைகளில் 
நின்று இவ்வூர் கல் மாரியால் அழியும் உடன் இவ்வூர் 
எனக்கூறி விடையடிச் சுவடுபற்றிச் 

நல்லோர் அந்நகர் 
நீங்கினர் . பின்னர் அந்நகர் கல்மாரியால் அழிந்தது . 


செய்யப் பயன்படும் 


என 


கேட்ட 





என 


விட்டு நீங்குக " 


70 


வடக்கே 


விடையேறிவந்த இறைவன் மதுரைக்கு 
வையை வடகரையில் தங்கத் திருவுளம் கொண்டான் . 
நந்தி நாயகனின் வேண்டுதலுக்கு இணங்கி அவ்விடத் 
திற்கு இடவபுரம் என்றும் அருகில் உள்ள தீர்த்தத்திற்கு 
இடப தீர்த்தம் என்றும் பெயர் ஏற்பட அருள்புரிந்தான் . 


1 | 


இடவபுரச் சருக்கம் 

கலி நிலைத்துறை 
167 இக்காதை அமுதப்பெ ருந்தாரை 

நனைவித்த இருகாதுளீர் 
முக்காலும் உமையொப்ப ரியாரென்று 

மகிழ்வுற்ற முனிசூதனை 
அக்காலை முனிவோரெ ழுந்தஞ்ச 

லித்தேத்த அணியாப்பனூர் 
மெய்க்கார ணன்பெற்ற நகரீச 
னாங்காதை 

விண்டானரோ . 
168 சுடர்சூழும் நெடுவேணி மிசை இந்து 

வழிவந்த சோழாந்தகன் 
கடல்சூழ்த ரும்பார்பு ரந்தீச 

னுடன்மேவு கதிசேர்ந்தபின் 
அடல்வாகை புனைமீளி சுகுணப்பெ 

யர்ப்பூழி யன்காமர்வெண் 
குடை நீழல் உலகின்கண் உயிர்வாழ 

முறைசெய்து கோலோச்சு நாள் 
169 வீறா நி லத்தேவர் திரிகால 

கருமத்தின் விலகாரதின் 
மாறாத செந்தீவ ளர்த்தெங்கும் 

விண்மாரி வருவிப்பர்வன் 
பாறாடும் வேல் மன்னர் முதன்மூன்று 

வருணத்தர் பல்கிப்பெறும் 
பேறான தங்கன்மம் வழுவாத 

நெறி நிற்பர் பின்றார்களால் . 
170 மாரிக்கு வித்தன்ன 

மடமாதர் 
கற்போங்கி மல்கும் பெருந் 
தூரிக்கு முதலான பைங்கூழ் நி 

லந்தான்சு ரந்தேவளம் 
பாரிக்கும் நாளும்ப லத்தோடி 

டுக்கும்ப சுங்காவெலாம் ; 
பூரிக்கு நல்லானி னம்பால்மி 

குந்தேபொ ழிந்தூறுமால் . 


2 


3 


4 


72 


5 


6 


171 தானந்த வங்கல்வி மெய்ஞ்ஞானம் 

இன்பந்த ழைத்தீறிலா 
ஆனந்த போகந்த தும்புந்த 

மிழ்ப்பாண்டி யணி நாடெலாம் 
வானம்பெ ருஞ்சீர்வி ரும்புந்த 

கைத்தாயிவ் வண்ணம்பனாள் 
ஊனந்த விர்ந்தேபல் உயிர்வாழ 
அந்நாளில் ஓராண்டரோ . 

எழுசீர் விருத்தம் 
172 மருவு கோள் நிலை திரிய மாரி 

வறப்ப ஏரி வறந்துபோய் 
பெருகு கூவலும் நீர்சு ருங்குப 

பேரு யிர்த்தொகை யெய்திடப் 
பொருவி லானின 

லானின மாதி நாத்தலை 

புற்ற லைப்பட லின்றியே 
திரிய நீர் விளை 

நீர் விளை வஃகி வந்தது 

சிறுவி லைப்படு நாளரோ .. 
173 அந்த நாள் அணி யாப்ப னூர்வரும் 

அந்த ணாளர்கள் எண்ணியே 
சந்த வான்மழை 

வான்மழை யின்மை யால்வரு 

தங்கள் பங்கு நி லக்கணே 
முந்த நீடுப ருத்தி வித்தி 

முளைத்து வான்பயி ராகமுன் 
வந்த ஆப்புடை நாதர் பங்கு 

வயற்கண் அங்கவர் 
174 உண்ணும் ஏரியின் மண்தொ டுங்குழி 

உள்ள டங்கிய நீரினால் 
வெண்ணி றச்சிறு நெற்ப யிர்க்கொள 

வித்தி நாடொறு மாப்பனூர் 
அண்ண லார்திரு மேனி தீண்டுமோர் 

ஆதி சைவன்வ ளர்க்கு நாள் 
புண்ணி யப்பொருள் போல்வ ளர்ந்து 

பொலிந்து பைங்கதிர் விட்டதால் . 


7 


அருளினால் . 


8 


73 


175 சின்னி லத்துறு சாலி பைங்கதிர் 

நீட்டல் கண்டுதி ருந்து நூல் 
மன்னர் முன்னவர் உன்னி யுன்னிம 

னம்பொ றாமலிவ் வேரிநீர் 
பாதிய தன்றி யேமுழு 
துஞ்சை வாகம 

வாகம வேதியன் 
வன்மைதன் நெற்ப யிர்க்கணி 
றைப்ப தென்றுகு ழாங்கொளா . 


துன்னு 


என்ன 


9 


176 வீறு சேரந் நிலத்தில் நீடிய 

வெண்ப ருத்திகள் நீரிலா 
தீறு காண்குற யாமி ருப்பதென் 

இக்கு ளத்திரு கூறிலோர் 
கூறு நீர் நம தேய தற்கொரு 

கோதி யதுகண் வாயினும் 
சேறு காணவி 

காணவி றைத்து நங்குறை 
தீர்வம் என்றுரை செப்பினார் . 


10 


177 


என்ன 


அன்ன செய்தி யறிந்த யர்ந்திடும் 

ஆதி சைவருள் உத்தமன் 
செய்வமி தற்க னாநெடி 
தெண்ணி யெண்ணிவ ருந்துவான் 

விப்பிரர் பால் ந டந்துதொ 

டர்ந்து பேரவை யுட்புகுந் 
தின்னல் கூாளி 

ரங்கி வாய்மொழி 
கூறின னாலரோ . 


சொன்ன 


யின்ன 


178 


ஆதி நூலொரு நாலு நூலுடன் 

அங்க நூன்முத லாகநூல் 
நீதி நூலும றிந்து ளீர்விளை 

நீள்ப ருத்திய வாவில் நும் 
பாதி நீரத னுக்கி றைப்பது 

பன்னி னீரெனல் கேட்டனன் 
ஈதி யாரும யுத்தம் என்பரெ 

வர்க்கும் இன்னதி சைந்திரா . 


12 


74 


யாமை 


179 அன்றி யாப்புடை நாத 

நாத னார் திரு 
அமுது செய்வத னுக்கிவை 
யின்றி யேயமை 

யாலரு 
ளீர்எ னக்கொடி ரந்தனன் ; 
நன்றி லாதவர் நஞ்சு 

நஞ்சு ணத்தகு 
நாதர் தானமு துண்பரோ 
என்ற சங்கதி யாடி வன்மையி 

யப்பி யொல்லையெ ழுந்தரோ . 


13 


வேறு 


வாண 


எழுசீர் விருத்தம் 
180 எண்ணீர்மை யற்ற மறையோர்ப ருத்தி 

யிடையே குளத்து : அருகுந் 
தெண்ணீரி 

றைப்ப வது கண்டு சிந்தை 
தெருமந்து நின்று செயல்போய்க் 
கண்ணீர் இறைத்து முறையிட்டி ரந்து 

கரை ஆதி சைவன் முடி மேல் 
விண்ணீர் முடித்த திருவாப்ப னூரர் 

மெய்த்தாண்முன் வீழ்ந்து மொழிவான் . 14 
181 தேவாதி தேவ கயிலாய 

திரிசூல நாத முறையோ 
மாவாடு தாரு வனவிப்பி 

வனவிப்பி ரேசர் 
வலியட்ட சம்பு முறையோ 
மேவார்பு ரங்கள் தனிபாழ்ப டுத்த 

விறல் வாகை வீர முறையோ 
வாவாவி தென்கொல் மறையோர் செய் தீமை 
அணியாப்ப 

னூர முறையோ . 
182 என்றென்ற ரற்றி பொழிகின்ற சைவன் 

இதயக் குறிப்பின் வழியாப் 
நின்றென்றும் அன்பர் நினையுங்க சூத்து 

நிறைவேற்று மா தி மறை நூல் 
அன்றென்றும் மற்றி தாமென்றும் உண்மை 

றியா திளைப்ப முடிவில் 
ஒன்றென்று நின்ற பொருள் 

மூல லிங்க 
வுரு நின்றும் வந்து பகர்வான் .. 16 


15 


75 


183 


17 


18 


கலித்துறை 
இசைய நந்தமை வழிபடும் 

வேதிய இவ்வூர் 
நசையொ ழிந்தியாம் மலைமக 

ளுமையொடு நலஞ்சேர் 
திசைவ யிற்படர்ந் துளத்தினுக் 

கிசையிடஞ் செல்வேம் ; 
வசையி லாத நின் குடும்பமும் 

நீயும் பின் வருதி ; 
184 தொழுகு லயத்தில்வந் திழிகுலத் 

தியற்கையைத் தொடர்ந்து , 
பழுது யற்றி நீர் பருத்தியுட் 

பாய்ச்சிய பதகர் 
அழுத ரற்றி நம் ஆணையின் 

உருமினோ டதிர்கன் 
மழையி றைப்பவூர் பாழ்படும் 

மாய்ந்தென வழங்க 
145 தேவ தேவநங் கீலக 

நாயக தெரிதத 
மூவர் வானவர் அருந்தவர் 

யோகியர் முனிவர் 
ஏவ ருந்தொட ராவுனை 

எங்ஙனந் தொடர்வேன் 
யன்னமன் னாளொடும் 

போம்வழி துருவி . 
என்று கூறலும் இறையுளம் 

மகிழ்ந்தியாம் ஏகும் 
துன்று நீள்நெறி யிடத்தில் நம் 

விடை அடிச் சுவடும் 
பொன்றொ டுத்தன கொன்றை நாண் 

மலருமுன் பொருந்தும் 
தென்ற மிழ்த்திரு நாட்டினிக் 

குறிவழிச் சேறி . 


தூவி 


19 


186 


20 


76 


187 


எனவு ரைத்தணி யாப்பனூர்த் 

திருவுரு இலிங்கந் 
தனைம றைத்துமை யாளொடுந் 

சேயொடுந் தாவும் 
துனைவி டைப்பரி மேற்கொடு 

நடந்தனன் சுருதி 
முனைவன் உத்தமன் பசுபதி 

பரமனைம் முகத்தோன் . 


21 


22 


188 அந்த வேலையின் அருச்சகன் 

அகங்குழைந் தவ்வூர்ச் 
சந்த நான்மறைக் கிழவர்தம் 

வீதியைத் தணந்து 
முந்தை வீதியி னிடந்தொறுங் 

குறுகியே முக்கண் 
எந்தை யாப்பனூர் இறைவர் 

மொழியிதென் றியம்பும் . 
189 சிற்ப ரன்றிரு நாமமுச் 

சரிப்பவர் திருநீ 
றற்பு டம்பினில் அணியவர் 

அவனையர்ச் சிப்போர் 
கற்பின் மேம்படு வனிதையர் 

யாவருங் கழறு 
கிற்பன் ஈங்கிது சத்தியஞ் 

சத்தியங் கேண்மின் . 


23 


190 மதிமு டித்த நங் கீலக 

நாயகர் வயல்நெற் 
பதர்பி டிப்பநீர் பருத்தியில் 

நிறைத்த நூற் பனவர் 
சிதைவு றப்பெருங் கன்மழை 

யுருமொடுஞ் சிந்திப் 
பதிய றக்கெடும் போமினப் 

பால்எனப் பகர்ந்தான் . 


77 


191 


சொன்ன வாசகஞ் செவிநுழைந் 

தீர்த்திடத் தூயோர் 
அன்ன மா நகர் துறந்துசென் 

றயல் நகர் அடைந்தார் ; 
பின்னர் மூடரும் அறு 

தொழிற் குரியரும் பெயரா 
தென்னி தாகுமென் றிகழ்ந்தனர் 

இற்கணே இருந்தார் , 


25 


192 


ஆதி சைவரின் மாசிலான் 

மனைவிபால் அரனார் 
ஓதி யேகிய அருண்மொழி 

பகர்ந்தவ ளோடும் 
போது நன்நெறி விடையடிச் 

சுவடுகண் பொருந்த 
னார்திரு அருள் நிறைந் 
தகம்நெக நடந்தான் . 


16 


193 அக்க 


27 


ணத்தெழு முகிற்குலம் 

அரனதா ணையில்வான் 
மிக்கெ ழுந்துக முடிவென 

மன்பதை வெருவத் 
தக்க பா தலத் தரவிறை 

யுடல் நெளி தரவெண் 
திக்க யங்களுஞ் செவிடுற 

இடித்தன திரண்டே . 
194 மீது விப்பிரர் விழிமணி 

தெறித்திட மின்னிக் 
டைப்பவார்த் தனபவர் 

சிகைத்தலை கடிதிற் 
பேத முற்றெதிர் பிளப்பவன் 

பெருங்கல் வெங் கால 
தூதர் விட்டெறி கவண்கல்கொல் 

ஈதெனச் சொரிந்த . 


காத 


28 


78 


195 இடிக்கு லஞ்சிலை மழையொடுஞ் 

சிதறிட வெங்கும் 
வடிக்கும் வெண்சுதை தீற்றிய 

மாடமா ளிகைகள் 
கொடிக்கொள் கோபுரம் ஆலயம் 

அரங்குசெய் குன்றம் 
பொடிக்கு லத்தொடும் வேரறத் 

தகர்ந்தன புரமே . 


29 


196 மக்கள் பேர்சொலி யழைப்பர்மற் 

றவர்சொரி மழைக்கற் 
றொக்க செம்புணீ ருடன் வரக் 

கண்டுயிர் சோர்வார் 
ஒக்க லிற்சிறு குழவியை 

எடுப்பதற் கோடிப் 
புக்க மாளிகை யுருமினா 

லிடிந்துயிர்ப் போவார் .. 


30 


197 கருத்த ழுந்தியாம் அருச்சகன் 

இரப்புரை கடிந்து 
பருத்தி செய்ததிற் பலித்ததிப் 

பலனெனப் ( கர்வார் 
அருத்தி யுற்றுயிர் பிழைத்திடச் 

செய்யிலாப் புடைய 
நிருத்தர் கோயிற்கே கொடுப்ப நம் 

பங்கென நினைப்பார் . 


31 


198 உரிய பங்கினுக் குள்ள நீர் 

இறைக்கவும் உற்ற 
பரிசி தென்னிலாப் 

தன்னிலாப் புடையவர் 

கோயிலுட் பட்ட 
திரவி யங்கவர்ந் தவர்படுஞ் 

செய்கையார் தெரிப்பார் 
நரக முற்றுங்கொள் காணியங் 

கவர்க்கென நவில்வார் . 


32 


79 


சைவ 


33 


199 தெய்வ நாயகன் 

வயலில்வெண் 
சாலியைச் சிதைத்த 
வெய்ய தீவினை கொடிதென்பர் ; 

சிவனருள் விலகாச் 
வேதியன் மனைபுகில் 

யாமெலாந் தடையற் 
றுய்ய லாமென ஓடுவர் ; 

இடையில் வீழ்ந் துலப்பர் . 
200 முதிரும் என்புகண் முரிந்திட 

முகந்தலை கரங்கால் 
மெய்யெலாங் குருதியந் 

தாரைநீர் பெருக 
அதிரும் வாகனம் நின்றுவீழ் 

சிலைமழை யன்றி 
உதிர மாரியுந் சொரிந்தெனக் 

கிடத்ததவ் வூருள் 


பிதிர 


201 மாசி 


தனையவாப் 


35 


மாசி லாவரு டத்திலவ் 

வாப்பனூர் மறைந்து 
தேசி லாவகை யன்றுதொட் 

டிருந்தது சிறந்தோர் 
பேசி 

லாரமு 

புடையவெம் பெருமான் 
ஆசி லாலவாய்ப் பெருந்திரு 

நகர்வயி னணுகி 
202 மருக்கமழ் கொன்றை வளமலி 

வைகையின் வடபால் 
இருக்க வுன்னினன் அப்பொழு 

யகன் இத் 
திருக்கி ளர்வனத் திருப்பதே 

நலனெனச் செப்பி , 
அருக்க நன்மலர் வேணிய 

னடிபணிந் தைய ! 


திடவ நா 


36 


80 


203 இத்த லப்பெயர் 

தலப்பெயர் என்பெய 

ராகஈங் குறையும் 
அத்த நின்றிரு நாமமும் 

அதற்கிசை பெயரா 
உத்த மப்புலி யிடப்பு 

ரேசனென் றுரைப்ப 
நித்த மாவரந் தருகெனக் 

கொடுத்துப்பின் நிமலன் 


37 


204 


இன்னும் ஓர் வரந் தருதும்யாம் 

என்னெனில் எமக்கு 
மன்னு தென் றினச விடுமொரு 

கணையெல்னல வனசந் 
துன்னு தீர்த்தமொன் றுன்பெய 

ராற்கண்டு சுருதி 
பன்னி அப்புன லால் எமை 

ஆட்டெனப் 


பணிந்து 


38 


205 


இ வ தீர்த்தத்தைத் தெரிசிக்கிற் 

பரிசிக்கி லினிமை 
தொடர வுட்கொளிற் குடைந்திடின் 

அறமுதற் றொகை நா 
லுடைய மெய்ப்பயன் அடைவரீ 

துண்மையென் றுரைத்து 
வடிவின் மேம்படு நந்தியை 

மனமகிழ் வித்து 


39 


குழலணங் 


206 அம்பி கைகுர வங்கமழ் 

கவன்சேய் 
தும்பி மாமுகன் தன்னொடங் 

கமர்ந்தனன் சுருதி 
எம்பி ரானணி ஆப்பனூ 
ரிரையவன் 

இமையோர் 
தம்பி ரானுமை 

தனிப்பிரான் 
சராசரத் தலைவன் 


40 


81 


சந்த விருத்தம் 


207 


தான தான தனதன தத்தா 
ஆதி நாளி லிடவபு ரப்பேர் 

ஆசை காதை வரவிது சொற்றோர் 
ஈதி லேசொ லொருகவி கற்றோர் 

ஈறி லாத பொருள்செவி யுற்றோர் 
வேத நாதர் கயிலை வரைக்கே 
மேவி வாழ்வ ரெனமுனி 

வர்க்கே 
சூத னோத அவனிரு பொற்றாள் 
சூடி னார்கள் தமதுசி ரத்தே 

41 


இடவபுரச் சருக்கம் முற்றிற்று 


டவபுரச் சருக்கம் 


1 பெற்றம் - எருது ; பெற்ற நகர் - இடவுபுரம் . 


2 நெடுவேணி - நீண்ட சடைமுடி . 


மாலை 


3 வீறா நிலத் தேவர் - மேம்பாடுடைய 

அந்தணர் , 
பூசுரர் ; திரிகாலக்கருமம் - காலை , பகல் , 
என முக்காலத்தும் செய்யும் வேள்வி முதலியன 
பாறு ஆடும் - கழுகுகள் சூழ்கின்ற . 


; 


4 


பெருந்தூர் இக்கு முதலான பைங்கூழ் - பெரிய வேர் 
களை உடைய கரும்பு முதலிய பசிய பயிர்கள் ; வளம் 
பாரிக்கும் - வளம் அதிகரிக்கும் ; பலம் . பயன் ; 
பூரிக்கும் 

விளங்கும் ; பொழிந்தூறும் 
ஊறிப் பொழியும் என மாறுக . 


மிகுந்து 


6 


கூவல் - கிணறு ; பொருவில் ஆன் இனம் இணையற்ற 
பசுக் கூட்டம் ; நாத்தலை - நாவின் கண் ; 
படல் - எதிர்ப்படல் ; அஃகி - சுருங்கி ; சிறுவிலைப் 
படு நாள் - பஞ்சகாலம் . 


தலைப் 


9 ஈற்றடியில் நெற்பயிர்க்கண் 
பிரிக்க . 


இறைப்பது என்று 


10 கண் வாய் - மதகு . 
11 விப்பிரர் - அந்தணர்.. 


12 நாலு நூல் - நான்கு வேதங்கள் ; அங்க நூல் - 

வேதாங்க நூல்கள் ; அயுத்தம் - தகுதியற்றது . 


13 கொடு இரந்தனன் - கொண்டு இரந்தனன் இடைக் 

குறை ; நன்றில்லாதவர் - நற்செயலற்ற அவ் 
வேதியர் ; வன்மை இணம்பி - கடுமையாப் பேசி ; 
ஒல்லை - விரைவில் . 


83 


15 


வலி அட்ட 


15 


14 சிந்தை தெருமந்து - மனம் சுலங்சி . 
தாருவன விப்பிரர் - தாருகாவனத்து முனிவர்கள் ;; 

வலிமையை அழித்த ; சம்பு - சிவ 
பெருமான் . 
16 மறைநூல் - வேதங்கள் ; அன்று என்றும் மற்று 
இதாமென்றும் உண்மையறியாது 

இளைப்ப 
மூலப்பொருள் இஃதன்று என்றும் மற்றும் 
இஃது ஆம் என்றும் 

என்றும் உண்மையை உணர்தற்கு 
அறியாது மயங்கி நிற்க 
17 இசைய - ஆகமமுறைக்குப் பொருந்துமாறு ; இவ்வூர் 

நசை ஒழித்து - இவ்வூர்மீதான விருப்பத்தை நீக்கி . 
தொழுகுலம் - தொழத் தகுந்தகுலம் ; பழுதியற்றி - 
தீச்செயல் புரிந்து ; பதகர் - இழிந்தவர் ; உருமி 

னோடு - இடிமின்னலுடன் , 
19 கீலக நாயகன் - இலிங்கேசன் ; ஏவரும் - எவரும் . 
20 துன்று நீள் நெறி - பொருந்திய நெடுவழி . 

துனை - விரைவு ; சுருதிமுனைவன் - வேதமுதல்வன் . 

தணந்து - நீக்கி . 
23 சிற்பரன் - சிவபெருமான் . 
4 பதர் பிடிப்ப - பதராகிப் போக ; பனவர் -பார்ப்பனர் , 

அறு தொழிற் குரியர் - ஓதல் முதலிய ஆறு தொழில் 

களுக்கும் உரிய பார்ப்பனர் . 
27 உகமுடிவு - யுகத்தின் இறுதிக்காலம் ; வெருவ 

அஞ்சி நடுங்க ; பாதலத்து அரவு பாதாளத்து 


21 


22 


25 


84 


உறையும் பாம்பு , ஆதிசேடன் ; எண்டிக்கயம் எட்டுத் - 
திசை யானைகள் . 


29 சிலை மழை - கல் மழை. 


31 இரப்புரை - வேண்டிக் கேட்ட உரை ; 

அருந்தியுற்று - விருப்புற்று . 
33 உலப்பார் - அழிவார் ,, 
34 பி நிர - துணிபட ; உதிரமாரி - குருதி மழை . 


35 தேசிலா வகை - பொலிவிழந்த வகை ; 

இதுமுதல் ஆறுபாடல்கள் குளகம் . 
36 மருக்கமழ் - மணம் கமழ்கின்ற ; கொன்றை வன மலி 

கொன்றைக் காடுகள் மிகுந்த ; இடவ நாயகன் 
நந்தியெம் பெருமான் ; அருக்க நாண்மலர் - எருக்க 
மலர் . 


39 


பரிசிக்கில் - தொட்டால் ; குடைந்திடில் - நீராடில் : 
அறமுதல் தொகை நாலு - அறம் பொருள் இன்பம் 

வீடு எனும் நான்கு பொருள்கள் . 
40 தும்பி மாமுகன் - விநாயகன் ; சராசரம் - இயங்கு 

வனவும் . இயங்காதனவும் ஆகிய அனைத்தும் . 


இடவபுரச் சருக்கம் முற்றிற்று 


85 


அன்ன வினோதச் சருக்கம் 


வையை 


இறைவன் ஆணைப்படி ஆப்பனூர் நகர் நீங்கி 
விடையடிச்சுவடுபற்றிச் சைவவேதியன் மனையாளொடும் 
வையை வடகரையில் உள்ள இடவபுரம் வந்தடைந்தான் . 
அங்குத் தனக்கு அறிந்தார் யாரும் இல்லையா கலின் 
இறைவனுக்குப் படைக்கவும் தான் உண்ணவும் 
உணவிற்கு வழி வேண்டி இறைவனைத் துதித்தான் . 
இறைவன் எழுந்தருளி 

" உள்ளன்பொடு 
மணலெடுந்து உலையிலிட்டுச் சமைத்தால் உணவாகும் . 
இதைப் பிறர்க்குரைத்தால் மணல் சோறாகாது " என்று 
கூறியருள , அதன்படி நாளும் உணவு சமைத்து இறைவ 
னுக்குப் படைத்துத் தானும் மனையாளோடு உண்டிருந் 
தான் . ஒரு நாள் அவன் மனையாள் ஊரெங்கும் பஞ்சம் 
நிலவத் தமக்குமட்டும் இனிய உணவு கிட்டும் வகை 
யாதென வினவ , வேதியன் இறைவன் கூற்றை எண்ணிச் 
சொல்ல மறுத்தான் . அவளோ உண்மை கூறாவிடில் 
உயிர் துறப்பேன் என அச்சுறுத்தினாள் . பழிக்கு அஞ்சி 
அவன் உண்மையைக் கூறி விட்டான் . 


மறு நாள் வழக்கம் போல் 

வழக்கம் போல் மணலெடுத்து உலை 
யேற்ற அது சோறாகாமல் மணலாகவே இருந்தது .. 
வேதியன் மனம் வருந்தி 

வருந்தி இறைவனை இறைஞ்சி 
வேண்ட , இறைவன் அசரீரியாக மதுரை மன்னனிடம் 
செல் ; முன்னாள் கனவில் அவனுக்கு யாம் உன் நிலை 
உணர்த்தியுள்ளோம் என்றருளிச் 

செய்தான் 
வேதியன் மகிழ்ந்து மன்னன் சுகுணனையணுகி நடந்த 
தைக் கூற , அவன் உள்ளம் உருகி இறைவனுக்குக் 
கோவிலும் வேதியனுக்கு மாளிகையும் கோவிலைச் சுற்றி 
நகரமும் அமைத்துக் கொடுத்தான் . மணற்சோறு ஏற்றுக் 
கொண்டமையாள் 

இறைவன் 

அன்ன 
என்னும் பெயரால் அழைக்கப்பட்டான் . 


வினோ தன் 


86 


அன்ன வினோதச் சருக்கம் 


அறுசீர் விருத்தம் 


208 பின்னர் முனிவர் அப்பனூர்ப் 

பெருமான் இடவ 
வ புரநாதன் 
அன்ன வினோத னெனுந்திருப்பேர் 

அடைந்த நிலையீங் கருளென்னச் 
சொன்ன மொழியாற் சூதமுனி 

சுடர்ச்செஞ் சடில முடிதுளக்கிக் 
கல்னல் மதுரம் பழுத்தனைய 

கதை நீர் கேண்மின் எனமொழிவாள் . 1 


209 உம்பர் தொழுங்கந் தரன்ஆப்ப 

னூர்நின் றிடவ புரத்தினமர்ந் 
திம்பர் வணங்க இருந்ததற் பின் 

இறைவன் அடியாச் சனைபுரியும் 
நம்பி சிவவே தியர் திலகன் 

நலங்கூர் குடும்பத் துடனடந்தே 
அம்பொன் சடிலர் அளித்ததிரு 

அடையா ளத்தின் நெறிச்செல்வோன் . 2 


210 நடக்கும் வழிமேல் அரிபீரமர் 

நயனங் களிகூர் தரவணங்கக் 
கிடக்கும் தரும விடைப்பெருமான் 

கிளர்காற் சுவடும் பொற்பூவும் 
தடக்குங் குமப்பூண் முலைமனையாள் 

தன்பாற் காட்டி விரைந்து விண்ணீர் 
அடக்குஞ் சடையார் சேவடியீ 

தார்க்குக் கிடைக்கும் எனத்தொழுவாள் . 3 


87 


5 


211 தொழுது தொழுது மணிவிழிநீர் 

துளும்பத் துளும்ப நடித்து நடித் 
தழுது குழைந்துள் உருகி மகிழ்ந் 
தாரா மையினா 

மையினா லடிச்சுவடு 
முழுதுங் கண்மே லொற்றி யொற்றி 

முதிர்கற் புடையா ளுடன் சிவன் பேர் 
எழுது நாவ 

நாவ னருள்வழிச்சென் 

றிடவ புரத்துள் அடைந்தானால் . 4 
212 அந்தண் கயிலை மலைமருந்தை 

அமுதை அமரர் சிகாமணியை 
செந்தண் பவளச் சிவக்கொழுந்தைத் 

திருவாப் புடைய பெருமானை 
மைந்தர் மலைமா தொடுமிடவ 

மடு நீ ரொடுகண் டதிசயித்துச் 
சிந்தை மலர்ந்து குவித்திருகை 

சிரமேற் சூடி ஈதுரைப்பாள் . 
213 வாயுள் இருக்கும் நான்மறையோய் 

வானுள் இருக்கும் பெருந்தேவர் 
ஆயு ளிருக்கும் மணிமிடற்றோய் 

அறிவுர் இருக்கும் திருவுருவோய் 
வேயுள் இருக்கும் மணிப்பசுந்தோள் 

விமலை குரவங் கமழ்குழலெந் 
தாயுள் இருக்கும் ஒருபுறத்தோய் 
தந்தாய் வழி நான் வந்தேனால் , 

6 
உனையான் ஆட்டுதற்கு : 

வையை நீருண் டருச்சனைக்குச் 
செந்தேன் மலருண் டிவ்வனத்தில் 

தேவே அரிய திருவமுது 
கந்தோ யாதுண் . டென்னிடையே 

அறியாய் கொல்லோ சிறுவிலைநாள் 
தந்தா தரிப்பார் யார்யானித் 

தலத்தில் அறிந்த துனையன்றோ . 7 


214 வந்தேன் 


88 


215 உண்ணா அமுதே உனைப்பூசித் 

துண்ப தெனது விருத்தியவை 
பண்ணா தொழியிற் சீவன மெப் 

படியென் றிரந்து மொழிந்திடலுங் 
கண்ணாற் காண 

அருவுருவின் 
காட்சி யிலிங்கத் திடைத்தோன்றிப் 
பண்ணார் மறையோய் வந்தனையோ 
பாவை யோடும் 
யோடும் எனவினவி 

8 
216 உரிய வாப்ப னூரிடை நின் 

றுயர்வெள் விடையின் நடந்திங்ஙண் 
மருவி ஆட்சி பெறவிருந்தேம் 

வருந்தி விடைத்தே வெனைவந்தித் 
தரிய தலமா கியமூன்றும் 

அடியேன் பெயர்கொண் டருளுகெனப் 
பரிவின் உரைப்ப மகிழ்ந்துவரம் 

9 
பாலித் தேமிப் பார்விளங்க . 


217 இப்பால் நீவேண் டுறும்பொருளுக் 

கிந்த வேக வதிமணலுன் 
கைப்பால் வாரிக் கொடுவனைமட் 

கலனிட் டறலிட் டுலையேற்றி 
வெப்பார் காட்டத் தெரிமூட்டி 

மெய்யன் புறுத்தி யடிலமுதாம் 
தப்பா த நனை யெமக்கு நிவே 

தனஞ்செய் ததையிற் கொடுபோகி 10 
218 கற்புக் குரிய துணைவியொடுங் 

காதற் குரிய புதல்வரொடும் 
அற்புக் குரிய நீயுமகிழ்ந் 

தருந்தி யருந்தி எமைவழிபட் 
டிற்புக் குறைவாய் ஈதியார்க்கும் 

இசையேல் இவையெப் பகல் வெளியாஞ் 
சொற்புக் குறும் அப் பகலடிசில் 

தோன்றா திருக்குஞ் சொன்னேமால் . 11 


219 ஈதெ லாம்உன் 
221 அணியாப் புடையார் கொடுத்ததிரு 

89 
என்றே இலிங்கத் துட்புகுத 
நாதன் இடப புரப்பரமன் 

நல்குங் கருணைத் திறம்போற்றிச் 
சீத மலிவை யையிற் படிந்து 

திருவெண் மணல்வேண் டுபவெடுத்துக் 
காதல் நீர்விட் டுலைப் பெய்து 

கனல் வாய்த் துவரிட் டடப்புகுந்தான் 
அடும்போ தரனை நஞ்சமமு 

தாக்கும் மணியை அரும்பொருளை 
நெடும்போ துளத்தில் நினைத்திடலும் 

நெற்பா லடிசில் எனப்பாகம் 
படும்போ தன்ன மறியாத 
பரனை ஆட்டி 

ஆட்டி நறுந்தேன்வாய் 
விடும்போ தர்ச்சித் தன்னமும் நி 

வேதித் திறைஞ்சி மனைபுகுந்தான் . 13 


12 


20 


அமுதைக் குடும்பத் துடனருந்தித் 
தணியாப் பசிதீர்ந் தகத்துவகை 

தழைத்தூர் உலகம் வினவாதப் 
பணியாற் சைவன் இயற்றிவரும் 

நாளில் ஒரு நாள் பரந்துபசிப் 
பிணியால் தமிழ்நாட் டுயிர்வருந்தும் 

பெற்றி பார்த்தங் கவன் மனையாள் 14 
222 காந்த னிடத்தில் அவனிருகண் 

களிப்பச் சிலம்பு புலம்ப நறுஞ் 
சாந்த மணிந்த தனந்ததும் பத் 

ததும்ப நடந்து வரிக்குயிலும் 
வாய்ந்த கிளியும் வாயடைப்ப 

மதுரந் துளிப்ப மலைமுருக்கிற் 
சேந்த பவள மணிச்செவ்வாய் 

திறந்தாள் திறந்தீங் கிவை கேட்பாள் . 15 


உயிரென்றாள் . 18 

90 
223 இவ்வூர் மனித்தர் பசியெனுந்தீக் 

கிலம்பா டெனுநெய் இறைத்தெழுப்பி 
எவ்வூர் புகுவோம் உய்வதற்கென் 

றியம்ப யாமிவ் வூர் புகுந்தேங் 
கைவாய் சிவப்ப யானுலக்கை 

ஓச்சா தில்லங் காத்திருப்பத் 
தெய்வீ கப்பே ரமுததிகந் 

தினமும் தருவ தெவனென்றாள் . 16 
222 அமுதின் உரைக்கு மறுத்தெதிர் சொல் 

லாடான் சிறுபோ திருந்துமலர்க் 
குமுத மணிவாய்த் திருவேயான் 

கூறில் நாளை யமுதுதவா 
நமது விருத்தி கெடும்பசித்தீ 

நமையுந் தொடர்ந்து சுடுமதனாற் 
சுமதி யுடையாய் கேளற்க 

சும்மா இரு நீ யெனச்சொன்னான் 17 
285 கேட்டாள் மதிவாள் நுதற்குறுவேர் 

கிளர்ந்தாள் புகைந்தாள் இதழ்துடித்தாள் 
தீட்டா வேற்கண் கடைசிவந்தாள் 

சிரித்தாள் புருவம் மேல்நெரித்தாள் 
நாட்டா மரைமென் முகம்புலர்ந்தாள் 

நண்பா நன்று நன்று சொல்லிக் 
காட்டாய் 

எனிலியா னின்னேயுன் 
226 அந்த மாற்றம் செவிகுடைந்துள் 

ஆவி பதைப்ப மனம்பதைப்பப் 
பந்த யாக்கை 

யாக்கை நடுங்கி நம்பார்ப் 

பனியே பனிமா மதிக்கண்ணி 
எந்தை ஆப்ப னூரிடைப்பண் 

டியற்றுஞ் செயலும் அறிதியவ்வூர்ச் 
சிந்தை நீத்திவ் விடையடைந்த 

செயலுந் தெரிதி தெரிதியால் 


19 


91 


தளை நீர் 


217 பின்னர் 

அணியாப் புடையபிரான் 

பெருந்தாள் துணைகைக் குவித்திறைஞ்சி 
என்னை 

வருத்மும் பசிப்பிணிதீர்த் 

தாளென் றிரப்ப எதிர்தோன்றிச் 
சொன்ன 

உபாயம் என்சொல்கேன் 

சொன்னாற் சுரரும் அதிசயிப்பார் 
அன்ன நடையாய் நீகேட்கில் 

அனந்தா னந்தம் அடைதியால் . 20 
228 அன்ன உபாயம் யாதெளில் நந் 

வேக வாதிமணலை 
உன்ன திருகை 

திருகை நிரம்பவெடுத் 

துலைவைத் தடிலோ தனமாகும் 
பின்னர் நிவேதித் தருந்திதனைப் 

பிறருக் குரையேல் உரைக்கினதி 
துன்னும் மணலாம் எனச்சொன்னான் 

சொன்னேன் சொன்னே னெனலோடும் .21 
229 செவ்வாய்க் 

கமுதா யின இந்நாட் 
செவிக்கும் அமுதா யினவென்றே 
ஐவா யரவம் அணிந்தபிரான் 

அருளும் அழகன் அருச்சனைசெய் 
மெய்வாய் நிறைவே தியனன்பும் 

வியந்தா னந்தக் கடல்படிந்தாள் 
சைவா கமநூல் முழுதுணர்ந்தோன் 

22 
சாவாத் துயரக் கடல் வீழ்ந்தான் . 

வேறு 
கல்கழிந் தெதிர்ப்பகல் 

இப்பால் அடியவர்க் கெளியானை 
முப்ப ரம்பொருள் முதல்வனை 

வழிபடின் முதிர்புனல் மலர்போலும் 
செப்பும் இன்னமி தமைப்பதெப் 

படியெனத் தெருமா லுறுங்காலை 
ஒப்பில் கற்புடை மறைக்கொடி 

பதிக்கிவை உய்த்துரைத் தனள் மாதோ. 23 


230 அப்ப 


92 


வையை 


231 ஐய நீயுயிர் உடலியான் 

இதனில்வே றாயதென் மருளல்மற் 
றுய்ய நம்பொருட் டுரைத்த 

சொன்மையால் ஒருவரும் அறியார் நீர் 

நன்னதி படிந்துமுன் 
போலுலை வைத்தடின் 

மணற்சோறாம் 
பொய்யு றாதரன் அருள்மொழி 

இம்மெனப் போகெனப் புகன்றானால் .24 
232 அம்மொ ழிப்படி ஈசனைப் 

பூசைசெய் யருத்திமுன் ஈர்த்தேகச் 
செம்ம னத்தவன் கடன்கழீ இ 

அந்நதித் திருமணல் உலைவாய்ப்பெய் 
திம்மெ னப்புகுந் தட்டில்வாய்த் 

துவர்முழு தெரித்தெரித் தனங்காணா 
தும்மை நற்பயன் உலந்ததென் 

றவ்வெரி யுதரமுற் றெழச்சோர்வான் . 25 
233 சன்னி திக்கண்வந் தடியற 

வீழ்தருத் தகைமையிற் பணிந்தேத்தி 
என்னி னிச்சொல்வ 

னிச்சொல்வ துனக்கியான் 

யாவையு மிருந்திடத் தறிவாய்நீ 
நென்ன லிற்பழிக் கஞ்சி நின் 

றுணர்த்தினன் நேரிழை நசையன்றாற் 
கன்னி உத்தமிக் கொருபுறம் 
அளித்த நங் கடவுளே என நாதன் 

26 
224 வருத்தம் ஒன்றுறில் அடியவர் 

விரைந்தெதிர் வந்து நின் றிரந்தோதுங் 
கருத்த றிந்தவை முடிப்பது 

விரதமாங் கண்ணுதல் எதிர்தோன்றி 
அருத்தி கூர்தரும் மறையவ 

சைவருள் அதிகவுத் தமபேசள் நீ 
திருத்த வையையைந் துறைமணல் 

அமுதடுஞ் செயலினி முடியாதால் 


27 


236 


237 வேத விப்பிர வேடராய் 

93 
235 நீயி ரக்குமிக் குறைக்கியான் 

நெருநலே நீணிலத் துயிர்க்கெல்லாந் 
தாயி ரக்கமிக் குள்ளவன் 

சுருணனாந் தண்கதிர் மருமான்பாற் 
போயி ரக்க முற் றிரவெதிர் 

கனவிடைப் புகன்றதுண் டவன்பால் நன் 
றாயு ரைத்தியாம் வந்ததும் 
இருந்ததும் அடைவினிற் 
போயென்றான் . 

28 
என்ற நாதனை 

நாதனை வணங்கினன் 
றைவனும் இலிங்கத்துண் 

மறைந்தான் பின் 
தென்றல் நாடனைக் காண்பதற் 

கந்தணன் சென்றனன் செலுமுன்னர் 
வா முடிக் கோமான் 

பேரவை மேவுமந் திரரோடும் 
அன்றி ராக்கன விடைத்தனிக் 

கண்டபே ரதிசயம் நவின்றானால் . 29 

விழிமணி மெய்யின ராய்ப்பூதி 
சாத னத்தவ நடையராய் 

ஒருவர்தாந் தனித்துவத் தெனைவேந்தே 
நீத மற்றபே ராப்பனூர் 

எனும் நகர் நின்று நம் மனையாளுங் 
காதன் மக்களும் வீடிலோம் 

வையையின் கரைமருங் கிருக்கின்றேம் . 30 


மின்ற 


238 அன்றி யும்பசித் திருந்தனம் 

அமுதினுக் கடைந்தனம் நின்பாலியாம் 
என்று கூறியங் ஙனமறைந் 

தேகினர் என்றலுங் கனிந்தூறும் 


94 


துன்றி ருங்கனிச் சுவையெனச் 

செவிப்புலன் சுவைப்பமந் திரர்யாரும் 
நன்று நன்றென மகிழ்ந்தணி 
ஆப்பனூர் நாதனைப் புகழ்காலை 

31 


239 


யாகம் 


வேதியன் 
அரசவை வைகியங் ஙனம்வைகி 
ஈதி யாப்புடை நாயகர் 

திருவெண்ணீ ரெனக்கரங் குவித்தேற்று 
நீதி யால்நுதல் நிலவுறத் 

தரித்தனன் ; நிமலனர்ச் சகன்பின்னர் 
சோதி வான்மதி வேந்தகேள் 
அற்புதஞ் சொல்லுகேன் எனச் 

சொல்வான் . 

32 


240 மற்று நீதியில் ஆப்பனூர் 

விடுத்ததும் வரும்வழிக் கடையாளஞ் 
சொற்ற துந்திரு மனையவ 

ளுடன் குறி தொடர்த்து பின் படர்ந்திங்கண் 
உற்ற துந்துறை மணலமு 

துகந்ததும் உண்மையை அவள் பால்போய் 
அற்ற தும்பரன் விடைகொடுத் 

துரைத்ததும் அறைந்தனன் அயராதே . 33 


. 


24 வேந்தர் சேகரன் குதூகலித் 

துருகினன் வேத்தவை யுளர் கோமான் 
சாந்த நீற்றினன் கனவுரைபு 
கன்றதுஞ் 

சைவநூற் சிகையாளன் 
கூர்ந்து வந்திவை பகர்ந்ததுஞ் 

சருக்கரைக் குன்றின்றேன் மழை நான்ற 
தாந்த கைத்தென மகிழ்ந்தனர் 

புகழ்ந்தனர் ஆப்புடை யவர் நாமம் . 34 


95 


தண்டெ 


242 இரைத்த காதல்முன் ஈர்த்தெழ 

வேதிய னெழுந்து முன் செலச்சாந்த 
வரைத்த ரேசனும் அமைச்சர்பின் 

வரப்பெரு வரைப்புறத் திரைக்கையால் 
அரைத்த சாந்தணிந் தலர்சொரிந் 

தமுதுமங் கருத்தியார்த் தெழும்வையைக் 
கரைத்த னிச்சிவக் கொழுந்தினை 

விரைந்துசெல் காவலன் கண்டானால் . 35 
243 கண்ட கட்பொறி வழியெழும் 

புனலுரங் கலந்தமுத் தீரத்தார் 
வண்ட லிட்டிழி தரமயிர் 

முகிழ்ப்பெழ மலர்க்கரங் குவித்தேகித் 
தொண்ட ருக்கெளி வருங்கரு 

ணையங்கடல் துணையடி முடிசூடத் 

னத்தரை மிசைபணிந் 
தெழுந்தருள் தழைத்திடக் 
கரைந்தானால் . 

36 
கொச்சகம் 
244 விரையிருக்குஞ் செழுங்கமல மேலிருக்கும் 

பொருளுணரா 
உரையிருக்குஞ் சதுர்மறையின் உச்சியிருக் 

கத்தனிவெள் 
வரையிருக்கத் தொழுமடியார் மனமிருக்க 

மணிவையைக் 
கரையிருக்குஞ் செயலென்னோ கரைகடந்த 

பரமேட்டி . 

37 
245 ஆடளிக்கு நறுந்தேன்பெய் அம்புயற்கும் 

பாற்கடல்வாய் 
நீடளிக்குள் அறிதுயில்கொள் நெடியவர்க்கும் 

கற்பாந்த 
நாடளிக்கும் பிடும்யோக நற்றவர்க்கும் 

மற்றவர்க்கும் 
வீடளிக்கும் நீகனவில் வீடிரந்த செயலென்னே .38 


96 


40 


246 கமழ் முலைச்சிற் றரும்பன்ன மூரலிளங் 

கனியமலை 
சமைவுறத்தன் னிடத்திருப்பத் தனியோத 

நஞ்சொன்றி 
நிமிர் நற்கந் தரமிருத்தி நிறை தருவிண் 

ணாட்டவர்க்கும் 
அமுதளிக்கும் நீகனவில் அமுதிரக்கும் 

பரிசென்னே , 39 
247 என்றினைய 

வகைபன்னி 

ஈறில்களிப் 

படைந்திறைவன் 
துள்றிய நுண் மதியமைச்சர் தம்மொடும் பொன் 

சொரிகொன்றை 
மன்றன்மலர்த் தரு நிழலுள் வதிபவர்க்கும் 

மலைமகட்கும் 
நன்றமை பாற் றிருக்கோயில் இனிதெடுக்க 

நனி நினைந்தான் . 

கலித்துறை 
248 சிற்ப நூற்பொருள் முழுதுங் 

கைகொடு தேற்றுங் 
கற்பி னார்தமை யழைத்திரு 

கண்சிறைப் படுத்தும் 
பொற்பி னான்மக மேருவின் 

முடிமிசைப் புனைய 
நற்பொன் மாமுடி வகுத்தென 
மான நன் கமைத்து 

41 
249 அருத்த மண்டபம் ஆதிமா 

மண்டபம் அறுகால் 
பொருத்து பீடிகை 

பீடிகை மண்டபம் 
பொன்னனா 

ராடும் 
நிருத்த மண்டபம் திருமதில் 

கோபுரம் நிமலற் 
ருத்தி யான்முடித் துமைக்குமப் 
படி வகுத் தமைத்து . 

42 


43 


253 இன்ப முற்றடி யவர்குடி 

97 
250 பானு முற்படப் பகர்பரி 

வாரவா னவர்க்கு 
மேனி லத்தினல் லுறையுளும் 

விதிமுறை திருத்தி 
வானு யர்த்தவெள் விடைக்கொடி 

மரம்பலி பீடத் 
தானி யற்றினன் வேறுள 

பணிகளுஞ் சமைத்து . 
251 நந்தி தீர்த்தத்தின் ஞாங்கர்சூழ் 

படித்துறை நவிற்றிச் 
சந்தி யாமடம் கண்டுகற் 

றளிப்புறஞ் சாதி 
சிந்து மாதவி வலம்புரி 

மணவிரஞ் சிறைத்தேன் 
வந்து சூழ்மலர் மலிய நந் 

தனவனம் வைத்து . 
252 கிருத மாலையின் நீர்ப்புக 

வயல்வளங் கிளக்கும் 
மருத நன்னில வரைப்பினில் 

ஊர்களும் வழங்கிப் 
பெரிது பூசனை இயற்றிப்பின் 

பேரியந் துவைப்பக் 
ருது மன்பர்கண் களித்திட 

நல்விழாக் கண்டு . 

புரப்பதற் கிசைந்து 
முன்பு வையைவெண் மணலமு 

துகந்தருள் முறையால் 
என்பு நெக்கு நின் றிடவபு 

ரேசனை இறைஞ்சி 
அன்பி னாலெடுத் தன்னவி 

னோ தனென் றழைத்தான் .. 


45 


46 


98 


47 


254 சன்னி தித்தெரு வீதியின் 

அருச்சகன் றனக்கங் 
குள்ன தத்திரு மாளிகை 

எடுத்துமற் றுள்ள 
நன்ன லத்தகத் தடியவர்க் 

குறையுளும் நவின்று 
மன்ன மெய்த்திரு வைதிகர் 

நியமமும் வகுத்து 
255 நீதி மன்னவர் வணிகர் பின் 

னவர்குடி நெருங்கும் 
வீதி துன்னு நல் ஆவணம் 

அமைத்து நீள் விண்ணோர் 
கோதில் நன்னகர் எனும்படி 

செய்தனன் குளிர்வெண் 
சோதி மின்னிய மதிக்குலக் 
கோமகன் 

சுகுணன் . 


48 


49 


256 இத்த கைச்சிவ தரும நற் 

பணிசெயு மியல்பாற் 
சுத்த முத்தமிழ் நாடெலாம் 

மழைவளஞ் சுரப்ப 
மொய்த்த பல்லுயிர் புரக்கு நாள் 

தன்குலம் முழுதோம் 
புத்த மத்தினி யான்மக 

வீன்றினி துவந்தான் . 
257 வண்மை யுங்குல மானமும் 

பொறைமையும் வழுவா 
உண்மை யுஞ்சிவ 

யுஞ்சிவ தருமமும் 

புகழ்மையு முடையாத் 
திண்மை யுந்தனி மகவுடன் 

வளர்த்தணி திகழ்பார் 
எண்ம தங்கயத் தொடுஞ்சுமந் 

தரசு வீற் றிருந்தான் , 


50 


99 


சந்த விருந்தம் 


258 


தான தன்னன தானன தந்தனா 
ஈறில் அன்னவி னோதனெ னுங்கதை 

ஈது சொன்னவர் கேள்விமு யன்றுளோர் 
தேறு நன்னிதி யாயுள்பெ ரும்புகழ் 

சேர்வர் இன்னலு றார்பசி கொண்டிரார் 
மாறில் மன்னர்ச மானரெ னும்படி 

வாழ்வ ரென்னவு மாதவர் முன்சொனான் 
நீறு மின்னிய மேனியன் அந்தணர் 

நேய முன்னிய சூதன்ம கிழ்ந்தரோ 51 


அன்ன வினோதச் சருக்கம் முற்றிற்று 


சிவன் பெயரை உச்சரிக் 
அழகிய குளிர்ச்சி பொருந்திய 

100 
அன்னவினோதச் சருக்கம் 
1 சடிலம் - சடை ; துளக்கி - அசைத்து . 
2 கந்தான் - கழுத்தை உடையவன் , நீலகண்டன் ; 

இம்பர் - இவ்வுலகத்தோர் . 
3 கிளர்கால் சுவடு - ஒளிரும் கால் சுவடு 

கும் நாவினன் . 
5 அந்தண் கயிலை - 

கயிலாயம் . 


6 வேய் - மூங்கில் ; விமலை - பராசக்தி 


. 


- 


7 சூட்டுதற்கு - நீராட்டுதற்கு ; சிறுவிலை நாள் 

பஞ்சம் நிலவும் நாள் . 


8 விருத்தி . ஒழுக்கம் . 


9 வரம் பாலித்தோம் - வரம் அருளினோம் .. 


10 


வனை மட்கலன் - வனையப்பட்ட மண்சட்டி ; 
அறல் - நீர் ; காட்டம் - விறகு ; வெப்பார் காட்டம் 
- காய்ந்த விறகு . 


11 அற்புக்குரிய - அன்பிற்கு உரிய ; இசையேல் - 

சொல்லற்க ; பா . பே . துணையோடும் . 
12 சீதமலி வையை - குளிர்ச்சி பொருந்திய வையை நதி 

துவர் - விறகு ; பா . பே . : அடற் புகுந்தான் . 


13 அன்னம் அறியாத - அன்னத்தை வாகனமாக 

உடைய பிரமன் அறியாத . 


15 


17 


18 


27 இரந்து ஓதும் - வேண்டி 

101 
காந்தன் 

- கணவன் ; மலைமுருக்கு - பலாசு ; 
சேந்த - சிவந்த . 
16 மனித்தர் - மனிதர் ; இலம்பாடு - வறுமை ; 

உலக்கை ஓச்சாது - உலக்கையாற் குத்தாது . 
சுமதியுடையாய் - நல்லறிவினை உடையாய் ; 
பா . பே . எனச்சொல்வான் . 
புகைந்தாள் மன எரிச்சலுற்றாள் ; நாட்டாமரை 
மென்முகம் - அன்றலர்ந்த தாமரையைப் போன்ற 

மென்மையான முகம் ; 
20 சுரர் - தேவர் ; அனந்தானந்தம் - பெருழகிழ்ச்சி . 
21 ; 
நந்து - சங்குப்பூச்சி ; ஓதனம் - சோறு ; 

சோறு ; பா . பே : 
உன்ன தார்வம் நிரம்ப . 
ஐவாய் அரவம் - ஐந்து தலையுடைய நாகம் 
எதிர்ப் பகல் ; - மறுநாள் பகல் , தெருமரலுறல் 

கலக்கம்உறுதல் . 
24 இம்மென - விரைந்து . 

அனங்காணாது - சோறு உண்ணாமல் ; உலந்தது 
அழிந்தது ; எரிஉதரம்முற்றெழ - வயிறு முற்றும் 

நெருப்பு எழும்படுயாக , பசி உண்டாக என்றபடி . 
21 பழிக்கஞ்சி - மனையாள் மடிவாள் என்ற பழிக்கு 

அஞ்சி . 


22 


23 


- 


25 


28 


தண்கதிர் மருமான் - சந்திரன் 

சந்திரன் வழித் தோன்றல் . 


102 


29 


தென்றல் நாடன் - பாண்டியன் ; மின்றவாமுடி - 
ஒளிகுன்றாத மணிமுடி ; மந்திரர் - அமைச்சர் . 


30 வேதவிப்பிர வேட ராய் ; வேதம் பயிலும் பார்ப்பனர் 

வேடத்தவராய் ; நீதம் - நீதி , அறம் . 


31 துன்றிருங்கனி - நெருங்கியசிறந்த கனி . 


35 இரைத்த காதல் - பொங்கிய அன்பு ; சாந்தவரை 

பொதிய மலை ; தரேசன் - மன்னன் . 


36 கட்பொறி வழி எழும்புனல் கண்ணாகிய புலனி 

லிருந்து தோன்றும் நீர் ; உரம் கலந்த முத்து 
ஈரத்தார் - மார்பைச் சேர்ந்த நித்திலங்களால் ஆகிய 
குளிர்ந்த மாலையில் ; வண்டலிட்டு இழிதர - சுழித்துக் 
கொண்டு இறங்க ; மயிர் முகிழ்ப்பு எழ - மயிர் 
கூச்செரிப்ப . 


37 விரை 

விரை - மணம் ; செழுங்கமல மேலிருக்கும் பொருள் 
செம்மையான தாமரையின் மேல் இருக்கும் பிரமன் ; 
சதுர்மறையின் உச்சி - நான்கு வேதங்களின் முடிவு 
வெள்வரை - பனிமலை , 


38 ஆடளி - ஆடுகின்ற வண்டு ; அம்புயன் - பிரமன் ; 

நீடளி- நீண்ட படுக்கை ; நெடியவன் - திருமால் ; 
கற்பாந்தம் - கற்பகாலத்து இறுதிவரை ; நாள் தளி 
தன் இறுதி நாளைத் தவிர்த்து . 


39 மூரல் - புன்சிரிப்பு ; ஓத நஞ்சு - பாற்கடலைக் கடைந்த 

போது தோன்றிய நஞ்சு ; சுந்தரம் - கழுத்து . 


41 கற்பினார் - கல்வியறிவுடையவர் . ஈண்டுச் சிற்பி 

கள் ; மானம் - விமானம் . 


103 


42 


ஆதிமாமண்டபம் - முதலில் உள்ள மகா மண்டபம் 
பொன்னனார் - நாட்டிய மகளிர் . 
பானு - சூரியன் . 


43 


44 


ஞாங்கர் - பக்கம் : நவிற்றி - அமைத்து ; 
பா . பே . சந்தியா மண்டகம் . 


வையை ; 

; 


கிளக்கும் - விளங்கித் 


45 கிருத மாலை 

தோன்றும் . 


46 


மன்ன - நிலைபெற ; நியமம் - தெரு . 


48 


ஆவணம் - கடைத்தெரு ; கோதில் - குற்றமற்ற 


50 


மதங்கயம் - மதம் கொண்ட யானை . 


அன்னவினோதச் சருக்கம் முற்றிற்று . 


சிவபெருமானொப்ப 
104 
சந்திரசேனச் சருக்கம் 
அவந்தி நாட்டை யாண்ட சந்திரசேனன் என்னும் 
மன்னன் கன்னியரின்பமே கருதியமுத்தி என வாழ்ந்து 
வரும் நாளில் , ஒரு நாள் மாலை சுகுணன் 

சுகுணன் என்னும் 
அமைச்சனுடன் உப்பரிகையில் 

இருக்கத் தெருவில் 
சென்ற எழில் மிகுந்த ஓர் அந்தணப் பெண்ணைக் கண்டு 
அவள்மேல் தீராக் காமம் கொண்டான் . 

எவ்வாற் 
றேனும் அவளை அடையத் துணிந்து அவளைக் கொண 
கும்படி அமைச்சனைப் பணித்தான் . சுகுணன் இராப் 
பொழுதில் ஊரடங்கியபின் அவள் மனைக்குச்சென்று 
உறங்கிக்கொண்டிருந்த அவள் கணவனைக்கொன்று 
அவளைக் கைப்பற்றி அரசன் முன் கொண்டுவிட்டான் . 
மன்னன் காதல் மொழி பேசி நெருங்க அவள் வெறுத்துப் 
பழித்தாள் . வன்மையாக அவன் 

அவளை நெருங்க 
முற்படப் பிரமபாவம் 

அவனையும் அமைச்சனையும் 
பிடித்து வெருட்டியது அதற்கு அஞ்சிய இருவரும் 
ஓடிக் கேதாரம் , காசி சீசைலம் முதலிய தலங்களுக்கும் 
சென்று இறுதியில் தில்லை வந்தடைந்தனர் . தில்லை 
யில் சிவகங்கைத் தீர்த்தக்கரையில் 
யரைக் கண்டு வணங்கித் தம் வினைப்பயன் தீர வழி 
வேண்டி நின்றனர் . அகத்தியரும் அவர்கள் வினை 
நீங்கும் நாள் நெருங்கியதெனக் கூறி , வீரபத்திரனின் 
பாவம் நீங்கிய திருத்தலமாகிய இடவபுரம் ஏகப் பணித் 
தார் . வீரபத்திரனின் பாவமும் அது தீர்ந்த விதமும் 
யாதென வினவினர் . முன்பு பிரமனும் ஐந்து தலைகளை 
உடையவன 
எமக்கும் ஐந்து தலை எனத் தருக்கி நகைக்க . அதையு 
ணர்ந்த சிவபெருமான் அவன் ஒரு தலையைக் கொய்யும் 
படி வீரபத்திரனைப் 

வீரபத்திரனும் 
அவ்வாறே செய்ய , அவனைப் பிரமபாவம் பிடித்தது . 


அகத்தி 


பணித்தார் . 


105 


அப்பாவத்தைத் தொலைக்க இறைவனின் அறிவுரைப்படி 
இடவபுரம் வந்து வழிபட்டுப் பாவம் தீர்த்தான் என 
அகத்தியர் கூறினார் . பின்பு சந்திரசேனனும் சுகுணனும் 
இடவபுரம் அடைந்து , தம் பாவம் தீர்த்து ஆப்பனூ 
ரானைப் பலவாறாகத் துதித்து வணங்கித் தன் நாடான 
அவந்தி சென்றடைந்தான் . 


106 


சந்திரசேனச் சருக்கம் 


கலிவிருத்தம் 


259 கேட்டமா தவர்குழாம் பின்னுங் கேட்பது 

வேட்டனம் யாந்தனி விடைப்பி ரான்பெயர் 
சூட்டுமத் தீர்த்தத்தின் கதைசு ருக்கிமுன் 
காட்டினை விரித்திளிக் கழறுவா யென்றனர் .. 1 


260 நந்தி நா யகன் பெயர் திருத்த நல்கதை 

சிந்தியா இருவிழி பனிப்பத் தேக்கிய 
புந்தியான் சூதனாம் புராண தேசிகன் 
அந்தணீர் கேண்மினென் றறைதன் மேயினான் . 2 


261 பண்டை நாண் மந்திரி யுடனோர் பார்த்திபன் 

குண்டை நீர் மடுவிடைக் குடைந்து மேற்குலக் 
கெண்டைவாள் நயனியாற் கிடைத்த தீப்பழி 
விண்டயர் வுயிர்த்தனன் விரைந்தென் 


றோதினன் . 3 


262 முதுமறை யிருடிகள் மொழிந்தவேந் தனியார் 

எதுபெயர் எது நகர் இவற்குப் பூசுர 
வதைநெடும் பழியெவள் வாஞ்சையா லுற்ற 
ததுதொடர்ந் தலைப்பவீங் கடைந்த வாறெவன் .4 


263 


உளைமதி அமைச்சனோ டுற்றிந் நீர்படீஇ 
விளைமதி மருட்டுவெவ் வினையிற் றீர்ந்து சூழ் 
வளைமதில் நற்றளி வாயில் தாழ்ந்து நன் 
முளைமதிக் கண்ணியங் கடவுள் முன்செலா , 

5 


264 ஆதியை அடிபணிந் தரிதின் எத்துதி 

ஓதியவ் வரசன்றன் நகர்க்கண் உற்றனன் 
ஈதனி தெமக்கு நன் கியம்பு வாயென 
நீதியின் வரன்முறை நிகழ்த்து வானரோ . 


6 


107 


265 


ஊடுமின் கொடியனார் 

கொடியனார் உணர்த்து நாதரைக் 
கூடுமின் கலவிமேல் நிலையிற் கோதற 
நாடும் வெண் கதிர்மலி னந்து டைப்பதொத் 
தாடும்வெண் கொடிதிகழ் அவந்தி மா நகர் . 7 


266 மறையொலி முழவொலி மாதர் ஆடலின் 

துறையொலி புரவொலி துள்ள நாடொறுங் 
கறையணி மிடற்றுமா காள வீசனாண் 
டுறைதரும் உலகுயிர்க் குவகை நல்கியே . 


8 


267 முன் 


னைவரும் முழுதுணர் மோன ருந்தவத் 
தெனைவரு மசைவற விருக்கும் யோகரும் 
அனைவரு முனிவரு மற்றை மூவரும் 
அனைவரும் சரிப்பதா லௗனக தோற்குமால் . 


9 


258 அத்திரு நகர்புரந் களிக்கும் மன்னவன் 

பைத்தலைச் சுடிகைமீக் கிடந்த பாரகம் 
வைத்ததிண் புயப்பெரு வலியி னான்மடற் 
சித்திரத் தொழில் நலம் சிறக்குஞ் செவ்வியான் . 

10 


269 


கழுதுவாய் சிவப்புறப் பகைஞர் கன்னியர் 
அழுதுகண் சிவப்புற அரசர் பொன்முடி 
உழுதுகால் சிவப்புற கணக்கர் கொண்கரம் 
எழுதுகை சிவப்புற எடுக்கும் வாளினான் . 11 


வ 


270 புத்தியைத் திரிக்கும் வேள் புணர்ச்சி நூன்முறை 

சித்திரக் குவிமுலை யவரைச் சேக்கையில் 
நித்தம்வைத் திடைத்துகில் நெகிழ்வ தன்றியோர் 
முத்திமற் றிலையென முடிக்கும் பெற்றியான் . 

12 


108 


271 


ன்னியர் ஆடலே நிறைந்த கண்ணினான் 
ன்னியர் பாடலே நுழைந்த 

காதினான் 
கன்னியர் ஊடலே திருத்தும் கையினான் 
கன்னியர் காமமே 

காமமே கனிந்த சிந்தையான் . 


13 


273 சதமறா துறுந்தொகைத் தைய லாரையற் 

புதமறா நறுமலர் பொதிந்த பாயலி 
னிதமறா தணைவது நேமம் மேற்கொளா 
மதமறா யானையின் மதிம யங்குவான் . 


14 


273 கொலைவிளை யாடும்வேற் குரிசில் கோதையர் 

முலைவிளை யாடும்பொன் மார்பன் மூரிவெஞ் 
சிலைவிளை யாடும்தோட் செம்மல் எண்டிசைத் 
தலைவிளை யாடும் பேர்ச் சந்திர சேனனே . 15 


274 ஆமத்தார் வேந்தன தமைச்சன் அன்னவன் 

காமத்தால் அழிதருங் கருத்துக் கேற்ப நல் 
தூமத்தார்க் குழலியர்த் துரீ இப்பு ணாப்பவன் 
நாமத்தாற் சுகுணன் சென் னடையில் துர்க்குணன் 

16 


275 அன்னவ 
அன்னவ னொடுத்தனி 

னொடுந்தனி யரச னோர்பகல் 
மன்னிய காமநோய் மலரும் மாலையில் 
உன்னத நெடுங்கொடி யுமரி கைக்கணே 
கன்னலஞ் சிலைகடை குழைப்ப வைகினான் . 17 


276 மருக்கம ழந்நகர் வீதி வாய்பெருந் 

திருக்குல மறையவர் தெரிவை மேம்படும் 
அரக்கினை யூட்டி நல் அமுதைத் தீற்றிய 
முருக்கிதழ் வாயினாள் முத்த மூரலாள் .. 


18 


109 


277 கேனையும் பாகையும் திரட்டுஞ் செஞ்சொலாள் 

மானையும் மீனையும் மருட்டுங் கண்ணினாள் 
ஊனையும் உயிரையும் உருக்கும் பொற்பினாள் 
வானையும் மண்ணையும் மயக்கும் காட்சியாள் . 


19 


ஓங்கிய 


278 ஒருசிறு நூல்கிடந் தொசிய 

இருக்குரும் பையுமசைந் தேற காந்தளம் 
பெருமலர் வீசிவெண் 

பிறைப னிப்ப நற் 
றிருமலர் சிவப்பவத் தெருவில் செல்கின்றாள் 


20 


279 மேனிலத் தேவரும் விரும்பி யங்கவர் 

கானிலத் தேவருங் கவின் கொண் டுற்றிடும் 
பூ நிலத் தேவர்பொற் றொடியைப் போதமில் 
நானிலக் கோமகன் நயந்து நோக்கினாள் . 2 ! 


எழுசீர் விருத்தம் 


280 மருமலர்க் குழலோ குழல்வகர்ந் ததனுள் 

வரித்த செந் தூரமோ அணரும் 
திருநறு நுதலோ திலகமோ நெறித்த 

சிறுகொடிப் புருவமோ எழுதும் 
கருவிழி யழகோ கடைவிழித் துடிப்போ 

காளையர்க் கனங்கவேள் விடுத்த 
நிருபமே யனைய திதுவென எவரும் 
நிகழ்த்துபொன் னோலைவார் குழையோ . 

2 
கபோலமோ நாசி 
காபா ணத்தின் முத தசைவோ 
தண்ணறுங் கனிவாய் அதரமோ விரதந் 

ததும்பிமேல் வழிந்ததேன் மொழியோ 
வண்ணலங் கமுகின் அணியியன் மிடறோ 

வமைத்தடந் தோள்களோ சிவந்த 
வண்ணவிற் பவளம் 

கிளைத்ததன் கிளையின் 
வாய்த்த நன் மணிவிரல் வடிவோ . 23 


281 


கண்ணடி 


யனைய 


110 


பாவலா 


282 சந்தனக் கலவைச் செழுநறுஞ் சேற்றில் 

தண்பனி நீரினுள் முளைத்த 
சுந்தரக் கமலத் துணைமுலை யீதெனச் 

சுணங்குபூத் தொளிர் தரும் முலையோ 
உந்தியிற் கிளைத்த அணிமயிர் ஒழுங்கோ 

ஒருபிடி நுசுப்பின தொசிவோ 
மைந்தருக் கமுதம் ஊற்றிருந் தொழுக 
வாய்த்தபே ரல்குலின் வனப்போ . 

24 
283 நாவலா 
நாவலா றடுத்த கரைவளர் கதலி 

நலங்கவர் பொலங்கவா னெழிலோ 
சேவலார் முடித்த மதிமனைப் புறனில் 

திருந்திய தசைமுழந் தாளோ 
தூவலார் பகழித் தூணியின் கணைக்கால் 

தோற்றமோ சீரடித் துணையோ 

ருரைக்கும் உவமையுங் கடந்த 

பாவையே இவளென நினைந்தான் . 25 
284 நினைந்தநெஞ் சுருவி மலர்க்கணை துளைப்ப 

நெட்டுயிர்ப் பெறிந்துளைந் துளைந்து 
மனைத்தவ முனிவர் பெருங்குலக் கற்பின் 

மடந்தையென் றறிந்துதன் மனத்துள் 
தினைத்தனை யெனினும் முதுக்குறை விலனாய்த் 

தெரிவைதோள் நலம் நுகர் காதல் 
பனைத்தனை 

வளரப் பார்த்தகண் திருப்பாப் 

பார்த்திபன் அமைச்சனை வாயால் 26 
285 அழைத்து நீள் கரத்தால் சுட்டிமா திவள்பே 

ரல்குலின் றுறைப்படி யார்வம் 
தழைத்தமற் றினியிவ் வொருத்தியே யமையும் 

சதவனி தையர்சுகம் விரும்பேன் 
பிழைத்திடில் உய்யேன் கொணர்கென முகமன் 

கேசினன் பேசலு மனையா 
ளுழைத்தனி மகிழ் நன் பிரிவிலா திருக்கின் 

உஞற்றுவ தெவனென வுரைப்பான் . 27 


111 


286 சரத்தினைத் துரந்து மதனுடல் பிளப்பத் 

தாழ்ப்பதென் இவள் தனை முனிவன் 
சிரத்தினைத் தடிந்து கொணர்கெனச் சுடர்வாள் 

திண்கைதொட் டீந்திடுங் காலைக் 
கரத்தினை ஒடுக்கிக் கொடுங்கொலை இதையான் 

காண்கிலேன் எனக்கடி தோடி 
குரத்தினைத் தொடர்காற் பசும்பரித் தேரோள் 

குறைந்தனன் மறைந்தனன் குடபால் . 


28 


287 இளமையும் பொருளும் மடமையும் அரசும் 

இவையொரு நான்குமாங் கெய்தும் 
வளமையில் அரசன் பழிப்புகழ் பரந்த 

வண்ணமொத் திருண்டது கங்குல் 
அளவகன் முறைசெய் அரசன தேவல் 

ஆணையா றொழுகுமந் திரியும் 
விளையொலி நகர்துஞ் சளவு நின் றேகி 
மிக்கவர் கொடிமனை புகுந்தாள் . 

29 


288 பனிமலர்த் தளிம மீமிசைத் துயிலும் 

பார்ப்பனி மருங்குகண் படைகொள் 
தனிமறைப் பனவன் சிகைத்தலை தடறு 

தணந்தகூர்ங் கருவியாற் றடிந்து 
கனிபழுத் தமைந்த மழலையம் தீஞ்சொல் 

கவரிதழ்க் குவிமுலைக் 
குனிசிலைப் புருவக் கருநெடுங் கூந்தல் 

கொடியினைக் பிடித்தலும் துடித்தாள் . 30 


கணைகண் 


கலி விருத்தம் 


289 இறந்த ஆடவற் கேங்கியங் கெய்துறை 
துறந்த வாளவன் 

கண்டுதுண் ணென்றழத் 
திறந்த வாயினைச் சிக்குறச் சேமியா 
மறந்த வாமதி மன்னன் முன் விட்டனன் , 13 


112 


290 


விட்ட போது விடா நசை வேந்தன் வேல் 
தொட்ட போது சுடுவ தெலா நின்கட் 
பட்ட போது குளிர் ந்தன பாவை நீ 
நட்ட போதென் நயப்பறி வாயரோ . 


32 


291 முலைத்த லைச்சுகம் நல்கிடின் மோகவேள் 

கலைத்த லைத்தொழிற் காந்தையர் கைதொழ 
அலைத்த லைத்திரு வன்னவுன் றன்னையென் 
தலைத்த லைத்தனி தாங்குவன் யானென்றான் . 


33 


292 என்ற போதத் திருசெவி யின்றுளை 

மன்றல் நாறு மலர்க்கையிற் சேமியா 
நின்ற நேரிழை நீதியை வேரொடுங் 
கொன்ற வேந்தனைப் பார்த்திவை கூறுவாள் . 

34 


சாரு 


293 கொலைவி ழைந்தவர் செய்ந்நன்றி கொன்றுவாழ் 

தலைவி ழைந்தவர் சாதிவி ழைந்தவர் 
புலைவி ழைந்தவர் பொற்பழிந் தேபிறன் 

இலைவி ழைந்தவர் யாவரு யர்ந்துளார் . 
294 

தார மல்லவர் தாயென்ப தாயினை 
நேரு மன்னை நிருபமுன் னோன்மனை 
மன்னை 

யினுந்தவத் தேசிகன் 
பாரி பார்ப்பனி பார்க்கி 
பார்க்கி னதிகமால் . 

36 
295 இன்ன தன்மை யிருக்கமற் றியாரென 

என்னை யுன்னினை யீறில்செங் கோன்முறை 
மன்னர் செல்நெறி மாற்றினை மாற்றினை 

கன்ன வின்மனக் காவல னீயென்றாள் . 
296 குவடு பட்ட குவிமுலைக் கூர்விழி 
அவள்து வர்க்கனி வாயி 

னறைந்தசொல் 
துவள்து ணர்க்கழை நாணொலி துன்னலிற் 
செவிடு பட்ட செவியினன் கேட்டிலான் . 


37 


38 


113 


297 காத ரப்பெருங் காமுக ரேறனான் 

மேத ரத்தன மேற்றன் மிடுக்கினல் 
ஆத ரத்தினில் அங்கையினான் மரூஉம் 
போத ரற்றினள் பொற்பினி லொப்பிலாள் . 39 


293 அனைய 

காலை அரசனை வைதுறீஇ 
மனையள் பால்துயர் மாசற மாற்ற வான் 
எனவவ் வேதியன் தானிக வாப்பழி 
வினையு ருக்கொடு வந்துவி லக்கினான் 


40 


299 இடிக்கும் வெம்பகு வாய்திறந் தேங்கும்பற் 

கடிக்கும் அஞ்சவு றுக்கும் கண் மேற்கனல் 
பொடிக்கும் நின்றுபு கைந்துயிர்க் கும்பிடர் 

அடிக்கும் வஞ்சினங் கூறும் அடர்க்குமால் . 41 
300 என்ன பாவ மிது வென் றழும் நகும் 

வாபழி தாவெனும் மந்திரி 
தன்னை வாபொர வென்னும் தனித்தனி 
ன்னல் கூரயிவ் வாறு தொடர்ந்ததால் . 42 


மன்ன 


கலிநிலைத் துறை 


301 மேவும் வந்தியும் நாடும் கந்துபின் வேறேகுங் 

காவலன் மந்திரி யோடியு ழன்றிரு காலோய்வர் 
கேவல வெம்பழி தீர்வகை கண்டிலர் கேதாரம் 
போவது புந்தியில் நீடுநி னைந்தனர் 

போனாரால் . 

13 


302 எவ்வுயி ரேனும் ருந்திடி னெஞ்சத் திகவாதே 

திவ்விய லிங்கம தாகத் திரள் தரு சிவதீர்த்தம் 
வௌவுற மூழ்கினர் கேதா ரத்தமர் மாதேவன் 
செவ்விய தாண்மலர் அங்கைவ ணங்கினர் 

சென்றாரால் 44 


114 


303 கொங்கலர் சேர் பிரு தூதக வாவிகு 

டைந்தேகிக் 
கங்கையின் மூழ்கினர் காசியி லீசன் கழல்பேணிப் 
பங்கமில் சீசயி லம்பணி யாவருள் படர்கோடி 
சங்கர மேவினர் அங்கண மர்ந்துத ணந்தாரால் . 


45 


304 கோதா விரிகண வேணிபி னாகினி குளிருந்தண் 

போதார் பொன்முகி முதலா நதிகள்பு குந்தாடித் 
தீதார் பழிகழி யாதே தொடர்வுறு செயலெண்ணித் 
தாதா ரிதழியர் ஏகாம் பரநகர் சார்ந்தாரால் . 

16 


305 

சைவா கமமுறை மலையாள் வழிபடு தண்சூதப் 
பைவா ளரவணி பவர் கால் மலர்கள் பணிந்தேகிப் 
பெய்வார் மழைதவழ் கரிசயி லத்துறை 

பெருமானார் 
செவ்வாய் வரதமு குந்தனை வந்தனை 

செய்தாரல் . 47 
306 சூழ்ந்தொளிர் காஞ்சிக டந்துத லம்பல 

தொழுதேபின் 
தாழ்ந்தொளிர் வேணியன் உமையுட னாடிய 

தனிமன்றம் 
வாழ்ந்தொளிர் தில்லையின் எல்லைவ ணங்கிம 

கிழ்ந்தேவிண் 
போழ்ந்தொளிர் கோபுர வாயில்ப ணிந்துள்பு 

குந்தாரால் . 

48 


115 


சந்த விருத்தம் 


தனாதன தந்தன 


தனதானா 


301 சிமையநெடுஞ்சிலை யுடையப ரம்பொருள் 

சிவஞானம் 
அமையநிரம்பிய 
ரம்பிய வெளியொளி மன்றினுள் 

அகலாதே 
உமையவள் அம்பிகை பரைசிவ சுந்தரி 

யுடனாடும் 
இமையவர் கும்பிடு நடமிரு கண்களி 

னெதிர்கண்டார் . 49 


308 இருவிழி மென்புன லருவிசொ ரிந்திட 

வெதிர்வீழா 
உருகினர் நின்றடி பரவினர் அஞ்சலி யுடன் மீளா 
வரும்வழி கண்டனர் உயர்சிவ கங்கை நன் 

மலர்வாவிப் 
பொருகரை யின் புடை 

எழுகடல் உண்டருள் 

புகழோ னை . 50 


309 முதுதிரி புண்டர நுதலனை 

நுதலனை மென்சடை 

முடியானை 
அதிர்கடல் நஞ்சினை யமுதினு கர்ந்தவன் 

அனையானை 
சதுர்மறை யின்பொரு ளறிவனை 

தருவானைப் 
பொதியநெ டுங்கிரி முடியினி ருந்தருள் 

புரிவானன . 51 


யின்றமிழ் 


116 


வேறு 


தனனந் 


தனதன ............ 


தனதானா 


310 இனிதுன் றெரிசனம் எனவந் தடியிணை 

யெதிர்வீழா 
முனிபுங் கவவுனை நனி நம் பினமென 

மொழிவார்முன் 
புனிதன் சிவமுணர் விழிகொண் 

டனையவர் 

புரிபாவந் 
தனையுந் தெரிபவன் அருள் தந் தெதிர்மொழி 

தருவானால் . 52 


அறுசீர் விருத்தம் 


311 ஓவருங் 

கொடிய 

பாவம் 
உழந்துடல் நடுங்கும் நீவிர் 
யாவருஞ் சுறு நாள் நுங்கட் 

கினியணித் ததனாற் றேவர் 
தேவரும் பொதுவின் ஆடல் 

தெரிசித்தீ ரெனையுங் கண்டீர் 
மேவருங் களிப்பான் முன் செய் 

வெம்பவம் விளம்பித் தீர்வீர் . 


53 


31 . 


என்றுரை கொடுப்ப வேந்தன் 

இறைஞ்சி நின் றெங்கட் கிங்ஙண் 
நன்றுரை வழங்க யாஞ்செய் 

நன்மையு முளவோ 
குன்றுறழ் நெடிய மாடக் 

கொடு நகர் அவந்தி யாள்வேன் 
தன் தகை யழிந்து தேயுஞ் 

சந்திர சேன னென்பேர் . 


54 


117 


313 


னான்று 


என்னுயி ரமைச்சன் மற்றீங் 

கிவன் பெயர் சுகுணன் யாக்கை 
துன்னும்யௌ வனத்தில் செல்வத் 

தருக்கில் துன் மதிமீக் கூர்ந்து 
மன்னுயிர் வருத்தி வாழ்ந்தேன் 

மறையவர் பொருள் கூட் டுண்டேன் 
கன்னிய ரல்குல் காமக் 

கடலிடைக் கவிழ்ந்து வீழ்ந்தேன் 55 
314 நிதம்பக லிரவாய் நூறு 

நேரிழை யவர்கோள் தோய்ந்து 
மதம்படு விலங்கின் நின்றேன் 

மற்றெலாம் நிற்க யான்செய் 
கதம்புரி வினையி 

கழறுகேன் ஒரு நாள் தேவர் 
பதந்தொட உயர்ந்த செம்பொன் 
படர்நெடுஞ் செய்குன் றேறி 

56 
315 இருந்தனன் இவனோ டங்கண் 

இருஞ்சிறை நேமிப் புட்கும் 
வருந்துகா முகர்க்குந் தத்தம் 

மனந்தொறும் பகிர்ந்து வைப்பான் 
முருங்கெரி மெல்பால் வெற்பின் 

முகட்டிற்சே ணுறவ ளர்ந்தான் 
திருந்துவே ளென்ன மாலைச் 
செக்கர்வந் தணையும் வேலை 

57 
316 தேனிருந் தொழுகுங் கொவ்வைச் 

செங்கனி மணிவாய்க் கெண்டை 
மீனிருந் தொளிரும் வாட்கண் 

மிக்கவர் தெரிவை மைக்கார் 
வாணிருந் தொளிரு மின்னின் 

மருங்குல் தள் ளாட வந்தாள் 
ஆனிருங் கொடியார் வைகும் 
அவந்தி நீள் மறுகி 

58 


ம . 


118 


60 


317 கண்டனன் மதியை 

மதியை மோகக் 
கார்முகில் மறைப்ப மேலாம் 
பெண்டின முயங்கி யின்பம் 

பெறவிவன் றன்னோ டந்த 
வண்டிமிர் குழலாள் சென்ற 
மனைவயின் 

வௌவி என்பாற் 
கொண்டணை முனிவன் சீறிற் 

. 59 
கோ றியென் றுரைத்து விட்டேன் , 
318 சொற்படி முனிவன் சென்னி 

துணித்தவள் கொணர்ந்தான் மானக் 
கற்படி பெயரா மின்னைக் 

கரத்தினா லணைக்கு முன்னர் 
அற்படி நிறத்திற் சீறி 

யடர்ந்தது பிரம பாவம் 
நற்படி வலஞ்செய் குற்றேம் 

விடாது பின் நலிவ தைய . 
319 நெய்யடை கனலிற் சீறி 

நெருக்கிய பழிக்கு ளெய்த்தேங் 

யாங்க ளெம்மைக் 

காப்பதுங் கடமை யென்றார் 
மெய்யடை நீற்று வேணி 

மெய்த்தமிழ் முனிவன் 

யுளத்தீ ரஞ்சல் 
அஞ்சலென் றருளி மாதோ . 

61 
* வணி காட்டும் 

பதிநதி வடபாற் றோன்றும் 
டவபு 

ரேசன் பாதம் 

இருகடி கைப்போ துன்னி 
உடல்புள குதிப்பக் 

குதிப்பக் கண்ணீர் 

ஊற்றிருந் தொழுக வாங்கவ் 
வடலர சனைப்பார்த் தன்பிள் 

அருள்சுரந் துரைப்ப தானான் . 


ை யடை 


பாவ 


மையடை 


பட வர 


62 


63 


321 கனி நறுஞ் சுவைத்தேன் கைப்பக் 
322 
ஏயவந் நகரி 

119 
கற்றுளோர்க் கினிப்ப 

கினிப்ப மேனாட் 
பனிவரை முகட்டி லென்பாற் 

பாஞ்சுடர் உபதே சித்த 
புனித நற் றமிழ்சேர் சங்கம் 

பொலி நகர் வடபால் வையைக் 
கினிதணித் துறையுங் காட்சி 
இடவபு ரப்பர் மூதூர் . 

னன்ன 
விநோதனா 

மிலிங்க மூர்த்திக் 
காயதெதன் றிசையி னந்தி 

யடிகள் பேர் தீர்த்த முண்டால் 
மேயவத் தீர்த்த மூழ்கி 

விறல்வடு கேசன் றீர்ந்து 
போயினன் பிரம பாவம் 
பூருவ மெனலுங் 

கேட்டார் . 
குரைமுக வூர்திக் கெய்துங் 

கொடும்பழி வரவென் னிந்தத் 
ரைதவழ் வாவி தோய்ந்து 

தீர்த்ததெவ் வாறின் றெங்கட் 
குரையென சிறுவி திப்பே 

ருடையவன் மகத்திற் செந்தா 
மரைமகன் 

அமரர் நாப்பண் 
வந்துமுன் பிருக்குங் காலை 
சராசரச் சடங்கள் தோறும் 

தனித்தனி கலந்து நிற்கும் 
பராபான் விமலன் எந்தை 

பசுபதி சிரங்கள் போலும் 
விராவிய சிரங்கள் ஐந்தும் 

விளங்கிய தனக்கு மென்னாத் 
துராணவம் அடைந்து நின்றான் 

அஃதுணர் சுருதி மூர்த்தி 


64 


323 


65 


324 சராசரச் 


66 


120 


னா 


68 


315 சினந்தலை நிமிர்ந்த சூலத் 

திகம்பரர் குமரற் கூவி 
மனந்தலை மயக்கும் தண்பூ 
மகன் றலை யைந்தி 

கின் 
நனந்தலை விளங்கும் எம்மை 

நகுதலை யறுத்தி யென்னா 
முனந்தலை யறுத்தான் பாவம் 

முருகிய தரன்பாற் போகி 
3.6 ஐயவிப் பாவம் பாறும் 
வழியெனக் கருள் செய் 

ருள் செய் என்ன 
வையையின் 

வடபாற் செங்கோல் 
வழுதி நாட் டிடவ நா மச் 
செய்ய நன் னகருண் டந்தத் 

திரு நகர்த் தென் சா ராக 
வெய்துறு மிடவ தீர்ததம் 

விளங்குமூ வுலகு மேத்த . 
327 அவ்விடை மருவி னாடி 

அரும்பவங் கழிந்து பின்னர் 
இவ்விடை நம்பாற் சேறி 

யெனப்படீஇப் பழியின் நீங்கித் 
தவ்விடை மழுவ லான்பாற் 

சென்றனன் காரி மேனாள் 
உவ்விடை யடைந்தந் நீர்தோய்ந் 

துறும்பழி கழுவி நீவிர் 
328 அன்னக ரிலிங்க மூர்த்தி 

அன்னவி னோத நாதன் 

வணங்கி வாழ்ந்து 
போற்றி நீ டவந்தி யென்னும் 
சன்னகர் அடைமின் 

அடைமின் என்று 
செப்பலும் விடைகொண் டேகி 
மன்னவ னமைச்ச னோடும் 

வந்துகா விரிநீர் மூழ்கா . 


69 


பொன்னடி 


70 


121 


329 


வேறு 

சந்த விருத்தம் 
தனனா தன தன 

தன தானா 
எருதூர் திருவிடை மருதூ 

ருடையவர் 
இரு தாள் தொழுதடி கருதாரூர் 
பொருதூர் நகையிறை யுறையூர் பலநெறி 

புகுவார் பரவினர் ஒரு நாவல் 
தருதூ ரிடைவளர் சடைபோல் நிறைபுனல் 

தழலூர் திருவுரு முழுதூரும் 
விருதூர் கொடி விடை 

காடிவிடை யவர்கான் மலர்சிர 
மிசைசூ டினர்பழி வினை தீர்வார் . 71 


வேறு 


திருவடி 


தன தன தனன தந்தனா 
330 விரி நதி யணிய ரங்கமேல் 

விழிவளர் கரிய செங்கண்மால் 

பலர்ப ணிந்து நீள் 

திரிசிர கிரியில் எந்தைதாள் 
பரவினர் பழிக சிந்திலார் 

பதிபல நெறிக டந்துபோய் 
அருள்பொழி வழுதி தென்றல் நா 
டதனைவி ரைவின டைந்துளார் . 72 

கலித்துறை 
331 செந்த மிழ்த் திரு நாட்டிடை விரைந்து செல் 

பவர்பூஞ் 
சந்த னத்தட வரைமுனி தமக்குமுன் பிசைத்த 
சுந்த ரப்பெருந் திருநகர் விழியெதிர் தோன்ற 
மந்த ரப்புயத் தவர்தொழு திம்மென வருவார் .73 
தடந 

கர்க்கயல் வரவர நிழலெனத் தழு உத் 
தொடர்பெ ரும்பழி கால் தளர்ந் தயர்ந்துபின் 


33 


தூங்கிப் 


படர்தி றத்தினை நோக்கின ரிருவரும் பலகால் 
நடந விற்றினர் பாடினர் மகிழ்ந்தனர் நடந்தார் 

74 . 


122 


333 தாணு மெய்த்திரு வாப்புடைய வர் பெருந் தலத்தின் 

ஏணி புக்கனர் விலகென தொடர்பழிக் கின சத்து 
மாணு றத்தமை வம்மினென் றழைத்தென வானங் 
காண கர்கொடி நிமிர்ந்து பி னுடங்குவ கண்டார் . 

75 


334 நஞ்ச முண்டவா யருவருப் பற நனி. யமுது 

பஞ்ச நாண்மலர் முகத்தரற் கருள் நதிப் பாங்க 
வஞ்சி போல் மருங் குடையவா முகமென மலருங் 
கஞ்ச நாண்மலர்த் தடமுநந் தனங்களுங் கண்டார் . 


76 


335 உவந்த சிந்தையர் புரம்புகுந் திறையவ 


ருலாக்கொள் 


நிவந்த தேர்விழா வீதியும் மண்டப நிலையும் 
சிவந்த நுண்டமிழ்க் கழகமும் அளகையான் 


செல்வம் 


கவர்ந்து வைத்தன பலபொருள் தெருவுநேர் 


கண்டார் . 77 


336 வட்ட வெண்குடைச் சுகுணனாந் செந்தமிழ் 


மாறன் 


மட்ட றாமலர்க் கொன்றையி 

கொன்றையி னவர்க்குமுன் 


மணற்சோ 
லாட 


றட்ட வேதியற் கன்பினா லியற்றி ம 
விட்ட கேதன மாளிகை வீதியுங் கண்டார் . 78 


337 


பைந்த மிழ்த்திரு ஞானசம் பந்தர்தம் பனுவல் 
மந்தி ரப்பதி கத்தினா லமணர்பொய் மதம்போய் 
நந்த நற்சிவ 

நற்சிவ சமயமே சயத்தம்ப நாட்ட 
வந்தி ருக்கும்வை திகத்திரு மாமடங் கண்டார் . 79 


123 


338 தெளிந்த செய்ணி வெயில்விடத் தருவின்மென் 

சினைகள் 
தளிர்த்த தொத்தலி லரம்பையர் பாசிலை 

தனைத்தேன் 
துளிர்த்த பூவுடன் முறியெனக் கொய்துறச் 

சுரர் கண் 
களித்து நோக்கியுண் ணகப்புரி மாடங்கள் 

கண்டார் . 80 


339 விரும்பு மேனிலை இருந்துதம் மென்குழற் காளைச் 
சுரும்பு தன் பெடை யெனத்தொடர்ந் தெய்த்திட 

மீப்போய் 
அரும்பு கற்பகப் பொதும்பர்புக் களியினின் றாடக் 
கரும்ப னார்பரு மணிக்கழங் காடுவ கண்டார் . 81 


340 விழித்த 


படவா 


விழித்த பார்வைக ளிபைபறத் 
ளிப்ைபறத் தஞ்செயல் 

வெறுத்துப் 
பழித்த வானர 

மடந்தைய ரதிசயம் 
னுழித்த வாதுயர் மேடைமே லம்மனை யுறைகள் 
கழித்த வாளன கண்ணினா ராடுவ கண்டார் . 2 


341 இன்ன தாய நன் நகர்வளம் கண்டுகண் டே கி 
நன்னர் மாதவர் மறையவ ரருச்சனை நவில்வோர் 

ணன்புகழ் விரிப்பவர் பாங்கர் 
மன்னு மால்விடை 
மால்விடை மடுவிடைப் போயெதிர் 

வணங்கி 83 


பன்ன 


காபர 


342 எறிந்த தெண்டிரை 

வாவியின் படித்துறை 

யிழிந்தங் 
கறிந்த சகற்ப விதிமுறை யடைச்சனோ டாடிப் 
பிறிந்தி லாககொடும் பழிபிறிந் 4 றப் பிணித்துச் 
சறிந்த ம ற விளங்கினன் > ர சேனன் . 84 


124 


343 வெருவ ரும்பணி வாயுமிழ் சுடரென விளங்கும் 
இருவ ருஞ்சின கரமடைந் திடவபு ரேசன் 

ருங்குர வங்கமழ் குழலுமை பாகன் 
பொருவ 

ருஞ்சரண் பணிந்தனர் வேந்திவை 


ஒருவ 


புகலும் . 85 


344 தேவ 

தேவ தேவ நி ராமவ துரியவ தீத 
மூவ ராகிமற் றிருவரா மொருமுழு முதல்வ 
பாவ காரியர் 

காரியர் உளம்புகா வாதியெம் பரம 
தாவு மால்விடைக் கீலக 

நாயக சரணம் . 86 


345 நாத 


பன்னக 

பூடண சுடர்த்திரி நயன 
வேத மன்னவி பூதிமே னியவிளங் ககில 
பூத மன்னவ 

நூபுர மறைச்சர ணாம்பு 
சாத வன்னவி நோதமெய்ப் பரஞ்சுடர் 


சரணம் . 87 


346 அந்த காரிகங் காதர திரிபுர மெரித்த 
மந்த காசவெண் 
காசவெண் கயலைமால் 

வரைசிகா 


மணியாம் 


இந்து சேகர நீலகந் தரவெமக் கிறைவ 
சந்த நான்மறை யாப்பனூர்த் தனிமுதல் 


சரணம் . 88 


347 பரும் வாளர வல்குலார் மயற்படு குழிவீழ் 

கருமன் என்பெரும் பழிதெறக் கலங்கஞர் 


உழந்தேன் 


தெரும ராவகை 


யருள் சுரந் தருள் நிமிர் 


திமில்வெண் 


தரும் மால்விடை யூர்திகழ் பசுபதி சரணம் . 


89 


125 


348 என்ன வேத்தி நின் றிறைஞ்சலும் இருசெவிக் 

கினிப்பசி 
சொன்ன தோத்திரத் திறையவன் மனம்களி 

தூங்கி 
நன்னர் 

மாக்கக னத்திடை வாணியி னலங்கூர் 
மன்ன கேட்டியென் றவனெதிர் இம்மொழி 

வழங்கும் . 90 
349 சினக்கு றும்பெறிந் திலங்குவேற் சந்திர சேனா 
உனக்கும் மந்திரி தனக்கும்வன் பழிதொலை 

வுற்ற 
தெனக்கு வித்திரு கரம்சிர மேற்றி நின் றிறைஞ்சி 
அனக்கு ழாம்படர் தடம்பணை யவந்திசென் 

றடைந்தார் . 91 
அடைந்த ரசியல மைச்சிய லறந்தெரிந் தாற்றி 
நடந்து நாள்கழீ இப் பின்னர் முன் 

விடைப்பெயர் நளி நீர் 
குடைந்த புண்ணிய மானமீ திவர்ந்திமக் குன்ற 
மடந்தை பாகர்தங் கயிலைபுக் கிருந்தனர் 

மாதோ . 92 


350 


சந்தவிருத்தம் 
தனன தந்தன தந்தன தந்தனதான 
351 தொடர வந்திபு ரந்தருள் சந்திரசேனன் 

சுகுண மந்திரி யென்றிவர் தெண்டிரைதாவும் 
கடவுள் நந்தியி லஞ்சிப டிந்துபின் மேவுங் 

கடிய வெம்பழி நின்றும கன்றருள்காதை 
தடைய றும்படி விண்டவர் திண்செவிசாருந் 

தகைய ரந்தமில் வெண்பொனெ டுங்குரியூடு 
படர்வ ரென்றுசி வன்பெயர் நன்குணர்சூதன் 
பகர வந்தனர் சிந்தையு வந்தனர் மா தோ , 93 
சந்திரசேனச் சருக்கம் முற்றிற்று 


சந்திரசேனச் சருக்கம் 


2 புந்தி - மனம் பா . பே . : நந்திநாயகப்பெயர் . 


3 கெண்டைவாள் நயனி - கெண்டை மீன் போன்ற 
நீண்ட கண்களை உடையவள் , குண்டை நீர் - இடப் 
தீர்த்தம் ; குண்டை - இடபம் 
7 கோ தற - குற்றம் நீங்க . 


8 


மாகாளன் - சிவகணத் தலைவருள் ஒருவன் . 


9 


அளகை - குபேரனின் தலை நகரம் , அளகாபுரி . 


சிரத்தின் 


10 பைத் தலைச் சுடிகை - படத்தையுடைய 

உச்சியில் ; பாரகம் - பூமி . 


1 , 


கழுது -பேய் , 


12 புத்தியைத் திரிக்கும் வேள் புணர்ச்சி நூல் - மனத்தை 

மயக்கும் காம சாத்திரம் ; சேக்கை - படுக்கை . 


14 சதமறாது - நூற்றுக்குக் குறையாமல் , 

பாயல் 
படுக்கை 


15 மூரி - வலிமை . 


16 தூமத்தர் குழலியர் - நறும்புகையுண்ட மலர்க் 

குழலி ர் ; துரீஇ - தேடி 


18 மருக்கமழ் - மணம் கமழ்கின்ற . 


19 பொற்பு- அழகு . 


20 ஒரு சிறு நூல் கிடந்து ஒசிய நூலின் மெல்லிய இடை 

நெளிய ; குரும்பை - இள நீர் , இளநீர் போன்ற 
மார்பகம் ; காந்தள் - காந்தள் மலர் போன்ற 
விரல்கள் ; பிறை பறை நிலவு போன்ற நெற்றி ; 
திருமலர் - தாமரை போன்ற முகம் . 


21 அனையாள் 

127 
21 மேனிலத் தேடர்.தேவர் உகலத்தவர் ; கால் நிலத் 
தேவரும் கவின் கொண்டு நிலத்தில் 

படியாக் 
கால்களும் இவள் பொருட்டு நிலத்தில் படியும் 
பாடி யக் கால்களும் இவள் 

வள் பொருட்டு நிலத்தில் 
படியும் படியாக பூ நிலத்தேவர் - அந்தணர் . 

போ தமில் - அறிவற்ற . 
22 மருமலர் - மணமலர் , அணரும் - மேல் நோக்கி எழும் ; 

அனங்கவேள் - மன்மதன் . 
23 

ண்ணடியனைய கபோலம் - கண்ணாடி போன்ற 
கன்னக் 

கதுப்புகள் ; நாசிகாபரணம் - நத்து . 
மூக்குத்தி முதலியனவாய மூக்கில் அணியும் அணி 

கலன்கள் ; இரதம் - சுவை . அமை- மூங்கில் . 
24 

மூகை -மொக்கு . 
25 

நாவலாறு -மேருமலையில் தோன்றும் ஓர் ஆறு ; 
கவான்-தொடை ; சே வலார் முடித்த 

சே வலார் முடித்த - எருதைச் 
செலுத்துகின்ற சிவபெருமான் சூடிய ; 

சூடிய ; மதிமனை 
புறனில் சந்திரனின் வீடாகிய கடகத்தின் ( நண்டின் ) 
முதுகினைப் போன்ற ; ல் - 

உருபு 
தூவல் ஆர் பகழித் தூணி- பொழிவதற்குரிய அம்பு 

களை உடைய கூடு 
26 

முதுக்குறைவிலனாய் - அறிவற்றவனாய் . 
இருக்கும் கணவன் ; உஞற்றுவது -முயல்வது 


இல் 


வம 


28 சரத்தினைத் 

துரந்து - மலரம்பினைச் செலுத்தி ; 
குரம் - குதிரைக் குளம்பு ; கால் - தேர்ச்சக்கரம் . 


29 கங்குல் - இரவு . 


பனவன் 


தலையில் 


கலைத்தலைத் தொழில் காந்தையர் . 
38 குவடுபட்ட-திரட்சியுற்ற ; துவள்துணர் கழை-துவள் 

128 
30 தளிமம்.படுக்கை ; கண்படைகொள் - சண் துயிலும் ;; 

தடறு உறை ; தணந்த - நீங்கிய ; 

பார்ப்பனன் . 
31 ஆடவர் - கணவன் ; மறம் தவாமதி - அறம் தவறிய 

மறச் செயல்களில் உறுதி கொண்ட சிந்தை 
32 நட்டபோது - நேசித்தபோது . 

மன்மதக்கலையைத் தலைத்தொழிலாகக் கொண்ட 
பெண்கள் ; அலைத்தலைத்திரு - கடலில் தோன்றிய 
இலக்குமி ; தலைத்தலை 

வைத்து . 
34 மன்றல் - நறுமணம் . 
35 சாதி - கள் ; புலை - ஊன் ; இலை 

இலை - இல்லத்தை , 
மனைவியை . 
36 தாரமல்லவர் தாயென்ப - மனைவியைத் தவிர்ந்த 

பெண்கள் தாய் எனப்படுதற்குரியவர் ; தாயினை 
நேரும் அன்னை ( என்ப )-பெற்ற தாய் இயற்கை 
யால நேர்ந்த அன்னை ; முன்னோன் மனை சாரும் 
அன்னை- தனக்கு மூத்தோன் மனைவி தம் குடும் 
பத்தைச் சார்ந்து வந்த அன்னை ; தவத்தேசிகன் 
பாரி - பார்ப்பனி பார்க்கின் அதிகமால் - தவத்தை 
உடைய தேசிகனின் மனைவியும் பார்ப்பனப் பெண் 
களும் இவர்களின் மிகுதியாகப் போற்றுதற் 

குரியவர் ; ஆல் - அசை . 
37 கல் நவில் மனம் - கல் போன்ற கடுமையான மனம் . 


கின்ற மலரம்புகளை உடைய கரும்பு வில் , மன்மதன் 


வில் , 


39 மேதரத்தனம் -மலை போன்ற மார்பகம் ; ஆதரத்தி 

ன .. ல் - பெருவிருப்பினால் . 


45 


47 


57 நேமிப்புள் - சக்கரவாகப் 
58 மிக்கவர் - பிராமணர் ; 

129 
41 பகுவாய் - பிளந்த வாய் ; உறுக்கும் - அச்சுறுத்தும் . 
44 வௌவுற- விருப்பமுற 

தணந்தார் - சென்றார் . 
46 கோதாவரி , கணவேணி , பினாகினி , பொன்முகி - 

வை நதிகள் ; கணவேணி - கிருஷ்ணா . பினாகினி - 
பெண்ணை , ஏகம்பர நகர் - காஞ்சி மாநகரம் . 
மலையாள் - மலை மகள் , பார்வதி ; தண்சூதம் , 
குளிந்த மாமரம் ; மாமர நிழலில் வீற்றிருக்கும் சிவ 
பெருமாள் ஏகம்பர நாதர் ; பைவாளரவு - படத்தை 
யுடைய பாம்பு ; கரிசயிலம்- அத்திகிரி - காஞ்சியில் 

வரதராஜப் பெருமாள் கோவில் 
48 விண் போழ்ந்து - விண்ணைப் பிளந்து - வானளாவி . 

எழுகடல் உண்டருள் புகழோன் - அகத்தியன் 
இது முதல் மூன்று பாடல்கள் குளகம் 
திரிபுண்டரம்- திருநீற்றினாலாய முக்கோடு . 
ஓவரும் - முடிவற்ற ; உஞ்சுறு நான் - உய்வு பெரும் 

நாள் ; அணித்து அருகாமையில் உள்ளது . 
54 குன்றுறழ் -குன் நினைப்போல் விளங்கும் . 
கதம் - கொடுமை . 

பறவை ; முருங்கெரி - 
அழிக்கக் கூடிய வெப்பத்தையுடைய 

சூரியன் . 
வேலை. பொழுது . 

- 
கொடியையுடைய சிவபெருமான் , நீள் மறுகு- நீண்ட 


50 


51 


53 


56 


தெரு . 


130 


59 மதிப- அறிவை ; கோறி - கொன்று விடு ; 


60 அல்படி - இருள் போன்ற ; பிரமபாவம் - பிராமணனைக் 

கொன்றதால் வரும் பாவம் . பிரமகத்தி . 


61 


அடைக்கலம் ; 


கையடையாங்கள் - நாங்கள் உம் 
பாவமையடை உளம் - பாவ இருள் சேர்ந்த உள்ளம் 


62 


பட அரவு எணி காட்டும் பதி நதி - பையினை உடைய 
நாகம் எல்லையைக் காட்டிய ஊரில் ( மதுரையில் ) 
உள்ள ஆறு ( வைகை ); காண்க : திருவிளையாடல் 
புராணம் . திரு . ஆலவாயான் படலம் . 


63 பனிவரை - இமயம் ; பரஞ்சுடர் -சிவபெருமான் 


64 


வடுகேசன் - பைரவன் . 


வாகனமாக 


உடைய 


65 குரைமுகவூர்தி - நாயை 

பைாவன் ; சிறுவி தி-தக்கன் ; மகம் - யாகம் ; நாப்பண் 
நடுவில் ; தாமரைமகன் - பிரமன் . 


66 துராணம் - தீய ஆணவம் ; சுருதிமூர்த்தி --வேத 

நாயகன் , சிவபெருமான் . 


67. குமரர் - பைரவன் ; தண்பூமகன் - பிரமன் ; நனந் 

தலை- நடுவில் 
68 பாறும் - நீங்கும் ; வெய்துறும் - விருப்பத்தைக் 
கொடுக்கும் . 


69 காரி 

காரி - பைரவன் . 


71 


எருது ஊர் 


திருவிடைமருதூர் 

உடையவர் - 
இடபத்தில் இவரும் மகாலிங்கர் ; அடிகருதார் ஊர் 
வணங்காதவர்களின் முப்புரத்தை ; பொருது ஊர் 
நகை- ஊர்ந்து பொருத எனமாறுக , பரவிப் போரிட்ட 


77 நிவத்த -உயர்ந்த . 
78 கேதனம் - அடையாளக் கொடி . 


131 


முறுவல் ; ஒரு நாவல் தரு தூரிடை - ஒப்பற்ற நாவல் 
மரத்தின் வேர்களுக்கிடையே , அடியில் என்றபடி , 
சடை போல் சடையில் கங்கை 

தழுவுவதைப் 
போலவே ; தழல் ஊர் திருவுரு முழுதும் - தீயைப் 
போன்ற செம்மேனி முழுவதையும் ; நிறைபுனல் 
ஊரும் - நிறைகின்ற நீர் தழுவுகின்ற தலம் . இது 

திருவானைக்கா 
72 தென்றல் நாடு - பாண்டிய நாடு . 
73 மந்தரப்புயம் மலை போன்ற தோள் ; 


74 


நட நவிற்றினர் மகிழ்ச்சியால் நடனமாடினர் ; 


75 


தாணு -சிவபெருமான் ; ஏணி - எல்லை . 
76 பஞ்ச நாண் மலர் முகத்தினர்-புதுமலர் போன்ற 

ஐந்து முகத்தினை உடைய சிவபெருமான் ; நதி 
வைகை . கஞ்சம் - தாமரை , நந்தனம் - நந்தவனம் . 


79 


நந்த - நலியும் படியாக . 


80 


முறி - இலை . 
8 

காளைச் சுரும்பு - ஆண் வண்டு ; கழங்கு - மகளிர் 

ஆடும் ஒரு விளையாட்டு . 
2 

அரமடந்தையர் - தெய்வ மகளிர் . வானுழித்தவாது . 
வானத்தின் கண் நீங்காது ; உறைகள் கழித்த . 

உறையினின்றும் நீங்கிய . 
83 பன்னகாபரனன் பாம்பை அணிகலனாகக் கொண்ட 

சிவபெருமான் . 


85 வெருவு - அச்சமூட்டும் ;சினகரம் கோவில் ; ஒருவரும்- 

132 
84 பிறிந்திலா - வேறுபடாத ; நீங்காத எனும் பொருளில் 

பயன்படுத்தப்பட்டது 
நீங்கலற்ற ; பொருவரும் - ஒப்புமையற்ற 
பாவகாரியர் - பாவங்களைச் செய்வதையே தொழிலா 
கக் கொண்டவர்கள் . 


86 


88 


87 பண்ணகப் பூடணன் - பாம்பை ஆபரணமாகப் பூண்ட 

ன் ; அம்புசாதம் - தாமரை . 
திரிபுரம் எரித்த மந்தகாசன் - திரிபுரத்தை அழித்த 

சிரிப்பினன் , நீலகந்தரன் - நீலகண்டன . 
89 தெற - வருத்த ; 

அஞர் - துன்பம் ; தெருமராவகை 
அச்சமற்றவகை , மனக்கலக்க முறாத வகையில் . 
91 - 

அனக்குழாய் அன்னப்பறவையின் கூட்டம் .. 
93 இலஞ்சி - குளம் ,, 


சந்திரசேனச் சருக்கம் முற்றும் . 


133 


பாட்களச் சருக்கம் 


அளகை என்னும் நகரில் அந்தணர் குலத்தில் பிறந் 
தவன் பாட்களன் . இளமையில் தன் தந்தையையே குரு 
வாகக் கொண்டு வேதம் , புராணம் , இதிகாசம் , பரதம் . 
சோதிடம் , வேதாந்தம் தர்க்கம் , மருந்துவம் , காப்பியம் 
முதலான நூல்கள் அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தான் 
பின்னர் தான் கற்ற கல்வியறிவு கொண்டு பொருள் 
தேடத்தொடங்கிப் பல்லாற்றானும் கோடிப்பொன் சேர்த் 
தான் . அதனால் ஏற்பட்ட மமதையுடன் பெண்ணாசை 
மிகவே வேசியரிடம் பொருள் முழுவதும் இழந்தான் . 
எனினும் காமச்சுவையினின்றும் மீள மாட்டாது 
உறவினர் வீடுகளிலும் , யாகசாலையில் பசுக்களையும் 
திருடத் தொடங்கினான் ஊரார் அவனைப் பிடித்து 
ஒரு காலைத் துணித்து விட்டனர் கால் துணிக்கப்பட்ட 
பாட்களன் தவழ்ந்து கொண்டே புரையோடிய புண்ணு 
டன் ஊர் ஊராகத் திரிந்து இறுதியில் இடபபுரம் வந்த 
டைந்தான் அங்கு இடபதீர்த்தத்தில் தன் மனத்துன்பம் 
நீங்க முழுகி எழ அறுபட்ட கால் மீண்டும் முளைத்திருக்க 
கண்டான் . நோய் தீர்ந்த அற்புதத்தை எண்ணி இலை 
வனை வணங்கி வாழ்த்தியிருந்தபோது இவன் செய் நி 
யறிந்தபிறர் மன்னனிடம் சென்று இவனைப்பற்றிக் கூற 
மன்னன் வியந்து அவனை அழைத்துத் தன் அமைச்ச 
னாக்கிக் கொண்டான் . 


றை 


இதுபோலவே முன்பு தேவேந்திரனும் அகலிகையை 
நயந்த காரணத்தால் கவுதமரால் சபிக்கப் பெற்று உடல் 


பின் அவன் 

134 
முழுவதும் ஆயிரம் யோனிகளைக் கொண்டு வருந்தித் 
தன் குருவிடம் சென்று தன் துயர் தீரும் வழி ஏதென 
வினவி நின்றான் . அவன் குருவும் இடப்புரம் சென்று 

டபதீர்த்தத்தில் மூழ்கின் துயர் தீரும் எனக் கூற அதன் 
படிச் செய்து ஆயிரம் யோனிகளும் ஆயிரம் கண்களாகப் 
பிறருக்குக் காட்சியளிக்கப் பெற்றான் . 
இடவபுரேசருக்குப் பெருவிழாக்கள் நடத்தி மகிழ்ந்தான் . 


135 


அறுசீர் விருத்தம் 


352 வேத முனிவர் பெருந்தீர்த்த 

மேன்மை விரும்பி வினவுதலுந் 
சூத முனிவன் அச்சோவென் 

சொல்கே னெங்கோனருள்துடைத்தான் 
ஏது செயினும் பரிகாரம் 

இல்லாப் பாவி பாட்களனென் 
றோது பெயரோன் வஞ்சனைக்கோர் 

உறையு ளனையான் ஒரு மறையோன் . 1 


353 அவனி மடுத்தோய்ந் துஞற்றுபவம் 

அகன்று செழியற் கமைச்சுரிமை 
புவனி முழுதுந் திறையளப்பப் 

புரிந்து சிவசா யுச்கியமாம் 
உவமை யொழிந்த பெரும்பதவி 

யுற்றா னௌலு முனிவரவ 
னெவனி வரும்பே றடைந்தனன்மற் 

றெமக்கு விரித்தோ தெனமொழிவான் . 2 


பூசு ரேசர் 


354 புண்ட ரீக மலர்ப்பசுந்தார் 

ரேசர் மகச்சாலை 
கொண்ட தூமம் புயலளக்கும் 

கொடிமின் கொடிகள் தனையளக்கும் 
விண்ட நாத மறையொலிபோய் 

மேக நாத மளந்தப்பால் 
அண்ட கூட முகடளக்கும் 
அளகை நாமப் பெருமூதூர் . 

3 


136 


உடைய 


355 அரணி திருத்திக் கடைந்தமைத்த 

அழல்வாய் ஓம நறுந்தூமம் 
சுரரை அவிதுய்த் திடவழைக்கும் 

தூதிற் துறக்கம் புகும் மடவார் 
கருமென் குழற்கூட் டகிற்புகைபோய்க் 

கடவுள் மகளிர் முடித்தகுழற் 
றருவின் நறுமென் மலர்வாசந் 

தனையும் விழுங்கிக் கமழுமால் . 
356 இருகை யொரு நன் 

யொரு நன் முகப்பிரமா 

வர் கொல் எனும் வை திகர்நெருங்கித் 
தரும நிதியாற் கலிதுரந்து 

தழைக்கு மவ்வூ ரவதரித்தோன் 
உரிய பெயர்பாட் களன் குருவாய் 

தாதை யிடத்தினின்றும் 
கருதுஞ் சுருதி முழுவதுஞ்சாத் 

5 
திரமுங் கனியக் கற்றானால் . 
57 புது நாண் மலர்வாய் 

மலர்வாய்க் கவர்தேனீப் 

பொருவப் புராணம் இதிகாசம் 
சதி கூர் பரதம் சோதிடம்வே 

தாந்தம் தர்க்கம் வாகடம் நற் 
று தி சேர் பெருங்காப் புறம் முதலாச் 

சொன்னூல் யாவுங் கசடறக்கற் 
றதிவா லியவா சாலகனும் 

6 
ஆகி வடநூற் கரைகண்டான் . 
358 இந்நூல் கொளுத்துந் தேசிகர்க்கொன் 

றீந்தால் நலனெட் டுணையேனும் 
அந்நூல் அறிவி னான்மேம்பட் 

டகிலம் புகமும் கவியானான் 
பின்னூற் பொருளால் பொருள் தேடும் 

பெற்றி மேற்கொண் டனுதினமு 
முந்நூல் புரளுந் தடந்தோளான 

மோகித் தூரூர் தொறுமுழலும் - 


7 


359 கருத்தோ ட ரச 


362 அல்லல் 

137 

ரவையணுகிக் 
கற்ற நூல் சோ தனையுறுத்தி 
வருத்த மகலப் பங்குமனை 

வாங்கிப் பொருள் கூட் டுவதன்றி 
மிருத்து மகிடந் தயிலகடம் 

விலக்குஞ் சாகந் திலதேனுத் 
தருக்குங் கால புருடன் முதற் 

றானங் கவர்ந்தும் தனம் வளர்க்கும் . 8 
360 பெரிய நகர்நன் னதிக்கரைகள் 

பெயரா திருந்து புராண நூல் 
தெரிய வுரப்பி விரித்துரைத்துந் 

தேன்போல் வடசொல் சுவைதிரட்டி 
அரிய பிரபந் தாதிவகுத் 

தருப்பப் பரிசிற் கவையளித்தும் 
உரிய சிர ) ததம 
சிர ததம பினனவருக் 

உலைந்தும் பொருளீட்டும் . 9 
I : ண்ணின் முளைத்த 1 ல் கொடிநீள் 

மரத்து மூலம் இலைகாய்பூ 
வண்ண 

நறு மன் கனிகிழங்கின் 

மருவுங் குணங்கள் விதந்து ரைத்தும் 
எண்ணின் மருந்துண் டிறந்தவுயிர் 

எழுப்பும் எனப்பண் டிதஞ் சொற்றும் 
நண்ணும் பிணியை மிகவளர்த்து 

நாளிற் றிணித்து நிதிகவரும் . 10 

கப்பால் பிருகு திசைநுமக்கு . 
மல்கும் பொழுது தனகனக 

வத்து வாக ணாபரணம் 
புல்குங் குடைசா மரையாதி 

பொருந்தும் எனவும் வறுமையிலாச் 
செல்வ ரிடத்திற் சோதிடநூல் 

தேற்றித் திரிந்தும் பொருள் கூட்டும் . 11 


குஞற்றி 


361 | ண்ணின் 


138 


363 


ܐ 
| 


364 


( បាស ல - ல்நெய் பால் தயிர்மோர் 

எண்ணைய் கசட்டம் இலவண நற் 
சுவைகூர் பலங்காய் இலைபயறு 

சொன்றி முதலா கியவிற்றும் 
நவைகூர் பொருள் வட் டியின்மிதப்ப 

நவின்று கொடுத்து வாங்கியுமற் 
பவையால் 

வெறுக்கை மிகவிளைக்கும் 
அந்தோ ஆசைக் களவிள்ற ல் . 
கங்கை யமுனை 

பிரயாகை 
கண்ண வேணி காவிரிமற் 
றெங்கும் நடந்து சேதுமுதல் 

இயற்றுந் தீர்த்த யாத்திரைநெய் 
பெங்கும் ஓமம் சிவபூசை 

பொருவில் சீருத் திர செபமும் 
அங்க ணுலகிற் பிறர்பொருட்டால் 
ஆற்றி நிதியங் கூலிகொளும் . 

கலி விருத்தம் 
ஆவா வொரு நெல்வால் நுதி யளவாகிலு முதவா 
தோவமாலி வகைதேடினன் 


13 


365 


ஒருகோடிபொன் 


அதன்மேல் 


மே வாமம 


பூவார்முலை 


தைகள்மேவினன் 

வீழ் நாள்பட 

வாழ்நாள் 
விலைமங்கையர் 

தஞ்சேரிபு 

குந்தான் . 14 
366 கொல்லுங்கணை விழிவேசையர் கூடுங்கல 

வியை நேர் 
சொல்லுஞ்சுக மரமாதர்சு வர்க்கத்தினு 

மிலதென் 
றல்லும்பக லீனும்வேள்களி யாட்டந்தவி ராமற் 
புல்லும்பணை யந்தானொரு பொருளன்றென 

நினையும் . 15 


* 


A 


* 


ஐந்தொழில் புரியும் ஈசன் அன்பருக்கருளும் 

காட்சி . 


139 


367 மையோதியர் அல்குல்சுவை வாஞ்சித்துறு 

பணையங் 
கையோடுற நல்கிப்புணர் காமத்துறை புக்கான் 
பெய்யோகவிண் டுளியாற்றனி பெருகிக்குள 

முடைத்தாங் 
கையோ பொருள் ஒருகோடியும் அற்றான 

ருளற்றாள் . 16 


368 அற்றாலுமென் விலைமாதர்தம் 


முலையாசைய 

றாமல் 


சுற்றார் தரு மனையிற்பொருள் சோரஞ்செய் 

தளித்தும் 
பற்றாமல்மெய்ம் மறையோர் நறை படர்தீவினை 


ஓமக் 


கற்றானினந் திருடுந் தொழில் கண்டார்கள் 

கலித்தார் . 17 
369 மறைத்தாலுவர் கோயென்றுவ ளைத்தார்வளை 

யாமுன் 
நறைத்தார்முடி யரசன்றமர் நணுகிச்சின 


மனமிக் 


குறைத்தாங்கவ னிருகாலினுள் 
னிருகாலினுள் ஒருகாலறு 

காலாய்க் 
குறைத்தார்கரு வியினால்வினை கொடிதென்றுவி 


ழுந்தாள் . 18 


370 


ஊர்நோக்கவு ளைந்தங்கண் ணொதுங்குஞ்சா 

ணுறுபுண் 
நீர்நோக்குமி ரங்குந்தனி நெஞ்சோடுபு லம்பும் 
வார்நோக்குமென் முலைவேசையர் வழி நின்றெதிர் 

நோக்கப் 
பார்நோக்குமி ருக்குந்துயர் பகரும்பரி சன்றால் . 

19 


140 


371 கானோய்முழு 
கானோய்முழு நோயென்றுக 
நோயென்றுக லங்கும்கர 

மூன்றித் 
தானேதவ ழும்பார்மிசை 
ழும்பார்மிசை தளருங்கலுழ் 

கண்ணீர் 
ஆனா நிலம் நனையும்படி யவ்வூரிடை நின்றும் 
ஊனோடுயிர் உருகத்தனி யூரூர்தொறு 

முழலும் . 

20 
372 அந்தோதெரு மரு நாள் வயின் 
மரு நாள் வயின் அவன் மாசுட 

லெங்கும் 
நொந்தோடவ சும்பூறுபுண் நோய் பொங்குகி ரந்தி 
சந்தோவரும் வெஞ்சூலைவி தலைகூர்விர 

ணத்தான் 
வந்தோலமி டுந்தீருமருந்தார் தரும் என்பான் . 21 
373 முன்னேவரு பவர்கண்ணொடு மூக்கின்றுளை 

புதைப்பக் 
கொன்னேமுடை நாறும்பிணி பழுத்துற்றுடல் 

குலைவான் 
என்னே கழி பனநல்வினை யீதென்றறி கில்லேன் 
மின் சேர்சடை யானனனவி னோ தன்பதி 

புக்கான் . 22 
சந்தம் 

தானத்தன ... . தனனா 
374 மேகச்சுர வேகத்தினின் மேவிப்பசு மடு நீர் 

சோகத்துயா போகத்தனி தோய்வுற்றன னுடனே 
ஆகத்தறு கால் பெற்றனன் ஆசிற்பிணி யறவே 
மாகத்தெழு பாலக்கதிர் மானப்பொலி 

23 
375 ஈதற்புத மீதற்புத மியார்பெற்றன ரெனவே 

ஓதிப்பெரி தாடிப்புன லூறிப்பொழி விழியான் 
சோதிப்பெரு வாவிக்கரை சூழ்வுற்றெதிர் 

பணிவான் 
ஆதித்தனி நாதற்றொழ ஆர்வத்தொடும் 

அணையா . 

24 


தருவான் . 


141 


வேறு 


தனனந்தன 


தனனா 


376 குரவங்கமழ் குழல்பங்கமர் குழகன் சின கரநேர் 
தரவஞ்சலி யுடன் வந்திரு சரணந்தொழு 

தெதிர் நின் 
றிருகண்களும் நிறையும்புனல் எழநெஞ்சமுள் 


உருகிச் 


சுரகங்கையர் மகிழும்படி துதியிங்கிது 


25 


புகலும் . 


எழுசீர் விருத்தம் 


377 அடர்பூத நாந சதுர்வேத கீத 

அளவாவ தீத சரணம் 
படரால கால நுகர் கால கால 
பர நாத மூல 

மூல சரணம் 
நடனாபி ராம குண ரூப 

நாம 
நவைபோய தாம 
திடஞான கோச கயிலாய 

யிலாய வாச 
சிவகீல கேச சரணம் . 


சரணம் 


26 


378 பூவாகி மேவு மணமாகி மூல 

புயலாகி நீடு துளியாய் 
காவாகி வீசு கொடையாகி யீறில் 

கதிராகி வீறு சுடராய்ப் 
பாவாகி யோது பொருளாகி வந்து 

பழைதா யிருந்து புதிதாம் 
தேவாகி யேக வடிவாகி நின்ற 

சிவகீல கேச சரணம் . 


27 


142 


379 


ணாள 


ளாய்வி டிந்து பகலாய்வி ளங்கி 

எழுகின்ற சோதி சரணம் 
அருளாய் உணர்ந்து தெளிவார்தெ ளிந்த 

வடிவாம னாதி சரணம் 
சுருளாய் அடங்கி விரிவாய்ம லர்ந்து 

தொடர்பாவ நாச சரணம் 
தெருளாய் நிறைந்து முடிவாகி நின்ற 
சிவகீல கேச சரணம் . 

28 
380 வேல்காட்டி யன்ன 

யன்ன விழிகாட்டி யல்குல் 

விலைகாட்டு மாதர் முலைமேல் 
மால்காட்டி நோய்கொள் வினையேற்கு முய்யும் 

வழிகாட்டி யாரு மறியக் 
* கால்காட்டி யின்றுன் அருள்காட்டி யாண்ட 

கதையென்கொல் கூர்மை எழுதுஞ் 
சேல்காட்டும் வாட்கண் உமையாள்ம 
சிவகீல கேச சரணம் . 

29 
மாவேட்ட மாடு செழியன்ற னன்பின் 

வலைபுக்கு நின்ற பெருமான் 
நீவேட்டி ரங்கி வலியப்பு ரந்த 
நிலையென்கொல் 

சரணம் 
பூவேட்டி ருந்த வயன்மாலி ரண்டு 

புடைதங்கு நேச சரணம் 
தீவேட்டு வேத முனிவோர்வ ணங்கு 
சிவகீல சரணம் . 

30 
382 ஈவற்ற லோபி ஒழிவற்ற காமி 

இடருற்ற மூடன் இதுவோ 
பாவத்தி னுக்கும் முடைநோய்க்கு மிங்கோர் 

பரிகாரம் அற்ற கொடியேன் 
வாவிக்குள் மூழ்கி வினைவிட்டொ ழிந்து 

மறுவுற்ற மேனி யுடன் நான் 
சேவிக்க இன்றுன் அருள் தந்த தென்கொல் 
சிவகீல கேச சரணம் . 

31 


381 


ஐய 


. 
143 
383 என்றோதி யோதி முடிதாழ்த்தி றைஞ்சி 

இறைமுன்னர் நிற்கு மளவிற் 
குன்றாத கோயில் அடியார்ம கிழ்ந்து 

குழுமிப்பு கழ்ந்து விரைவிற் 
சென்றோத வந்து தமிழ்மாற னெங்கள் 

திருவாப்ப னூரர் செயலும் 
தன் தாள்திருத்தி மறையோன்வி ளங்கு 
தகவும்ப ணிந்து வியவா . 

32 
384 இறைகோயில் 
றைகோயில் வாயின் முறைகூற மைச்சின் 

யல்பூட்டி னான் பின் அரசர் 
திரைகோடி கோடி தரமீன வன்கொள் 

செங்கோவெ ளர்த்து நெடு நாள் 
துறைசேர் பல் போக நனிதுய்த்தொ ழிந்து 
தாடர்கீல கேச 

னருளால் 
தரையோர்செ லாத சாயுச்ரி யப்ப 
தவிமேவி 

மறையோன் . 
385 கேடுற்று யர்ந்து வருபாட்க 
கிளர்நேமி 

மருவா 
மிதுதேவர் கோன்முன் 
விறல்வே ளலைப்ப மருண்மான் 
மூடுற்று ழன்றொர் தினம் அற்றம் நோ 
முனிமேத மன்றன் 

மன்றன் மனையாள் 
மாடுற்று ணைந்த முனிசாப மேற்று 

டைந்து கவல்வான் . 
386 அயிராணி யாதி யரமாத ருக்கும் 

அமரர்க்கும் நாணி யழிவான் 
உயிராசை யற்ற 

யற்ற உடலானவ ருந்தி 

உருகிக்கு ழைந்து குருமுன் 
பெயராந டந்து வெருவிப்ப ணிந்து 
பெருமாத வன்க 

வுதமன் 
வெயிராவு ரைத்து விடுசாப யோனி 


33 


னான 


ளன்கை 


யானு 


வீடுற்ற 

வண்ண 


எக்கி 


34 


வானாட 


144 


387 


வயை 


கூட 


மாதர்க்கு மல்லன் மைந்தர்க்கு மல்லன் 

பற்றிங்கெ னக்கு மலளிக் 
கோதுற்ற சாபம் ஒழியச்சு னாசி 

கூறென்று கூற மறையோன் 
தீதற்ற சிந்தை ஒருமித்து நன்கு 

சிந்தித்தி ருத்து வரையா 
மேதக்க வேத முனிசெற்ற தீமை 

வினைதீரும் வணண மொழிவான் . 36 
388 இகழ்கின்ற சாப மிதுகன்ம பூமி 

யினிலன்று யெங்கும் ஒழியா 
தகழ்கின்ற வீரை புடைசூழ்நி லத்தின் 

அரவாய்த்த மாலம் விரவித் 
திகழ்கின்ற நிம்பம் அணிமீன வன்பை 

திரமிக்கி லங்கி யெவரும் 
புகழ்கின்ற கூடல் வடபாலின் 
புணர்கின்ற மதன் 

வாய் . 17 
விடை தந்தி நாம 

நாம நகர்தான்வி 

மிகமல்கும் அந்த நகரி 
னிடை நந்தி 

நிறைதேவர் தேவன் 
இறைவன்பு ராண 

புருடன் 
கடைநந்தி நீக குழையண்ண லாதி 
கயிலாய வாணன் 

மழுவாட் 
படைநத்தி நாதன் மவான்ம டத்தை 
பதிலே கேசன் உறையும் . 

18 
390 உயர்கீல கேசன் 

கேசன் உறைகோயி னின்று 

மொருசாய கஞ்செ உளவிற் 
செயனீன்தெ 

னாது திசையூடு நந்தி 
திருநாம வாவி 

வாவி யுளதவ 
வியனீரின் மூழ்கின் ஒழியாத சாப 

வினைபாறும் என்ன விடை கொண் 
டயல் சூழும் உம்ப ருடனேச மழ்ப்பும் 

89 
அகலாது சூழ நடவா . 


389 


ளட்கி 


115 


40 


41 


391 தெச் பால்வி ளங்கு தமிழ் நாட்டு யர்ந்த 

திருவால வாயின் மருவி 
நன்பார்பு கழ்ந்த திரு நந்தி நாம 

நகர்மேவி எற்று மடு நீர் 
அன்பால்வ ழாத சங்கற்ப மோதி 

அரவென்று மூழ்கி உடன் மேல் 
வன்பால்வி ளைந்த 

ளைந்த பகமம்ப கத்தின் 

மலரச்சு னாசி மகிழா . 
392 குரவங்க மழ்ந்த குழல் மங்கை கொங்கை 

குழையக்கு ழைந்து தழுவும் 
பரமன்சி வந்த பவளம்ப 

பவளம்ப ழுத்த 
பரிசொத்த மேனி யழகன் 
அரவம்பு னைந்த சரணா விந்தன் 

அகிலாக மஞ்சொல் இறைவன் 
புரபங்க னெங்கள் சிவகீல .சன் 
உறைகோயில் 

யில் சென்று புகுதா . 
393 திருமுன்ப ணிந்து வலம்வத் 

திரு மேனி கண்டு வியவா 
இருகண்க ளன்றி விழியாயி ரங்கள் 

இன்றெய்த வந்த பயன்ஈ 
தருமந்த மேன்மை 

மேன்மை யென நின்று கூறி 

அணியாப்ப னூருள் 
பொருமந்த காரி சரணங்கள் தாழ்ந்து 

பூசிப்ப துன்னி விரைவான் . 
391 வானின்று வந்த 

வந்த நதிநீர்பொ னாடை 

மணியாரை மாலை கடவுள் 
ஆ நின்ற வைந்து கனிதூப தீபம் 

அமுதாதி கொண்டு சுரர்தம் 
கோனின்று பூசை விதியாற்செய் துண்மை 
குறையாத 

வன்பில் 
நா தின்ற வேத 

வேத மொழியா லிரங்கி 
நயனங்க லுழ்ந்து பகர்வான் . 


னண்ணல் 


அமலன் 


42 


வடிவாய் 


43 


146 


அறுசீர் விருத்தம் 


395 சீர்பூத்த மலர்ச்சொருக்கும் பிறைகீற்றுந் 

திலகமும்வெண் ணீறுந் தோடும் 
தார்பூத்த மணிக்குழையுங் கிள்ளையுஞ்சூ 

லமுந்துகிலும் சரும யாப்பும் 
பார்பூத்த சிற்றுதரப் பசுங்கொடிபா 

கமுந்தனது பாக முங்கொண் 
டேர் பூத்த திருவாப்ப னூருடைய 

தனிமுதலின் இருதாள் போற்றி . 44 


396 காரணஞா னத்தருவே யுபநிடதம் 

பழுத்துமிழும் கனியே யேத்தும் 
நாரணனா ரணனளவா வியோம நிரா 

மயபரமா னந்தத் தேனே 
பூரணசே திச்சுடரே நிரதிசயம் 

விளைமூலப் பொருளே யோங்கும் 
பாரணகா ளத்த முதே 

ளத்த முதே யாப்பனூர் 
அரசே நின் பாதம் 

பாதம் போற்றி . 45 


397 


னையவகை துதித்திறைஞ்சி யருள்பெற்றா 

னந்தவெள்ளத் திழிந்தங் கேறி 
நனைய மலர்த் தருமணியான் வேண்டுமுப 

கரணமெல்லா நல்க வீக்கி 
வனைகழல்ஆ கண்டலன் ஆப் புடையவர்க்குத் 

தேர்விழாவ ழாது செய்வான் 
அனையவர னூர்திமதி யவனுடுவின் 

அங்குரார்ப்ப ணம்முன் ஆற்றி . , 46 


147 


398 திருப்புணர்ந்த மூரிவிடைக் கொடியேற்றி 

சோதிநாள் தேர் ந டாத்திக் 
குருப்புணர்ந்த நாளெனலாம் விசாகத்தில் 
திருத்தவிழாக் குறையா 

தாற்றி 
விருப்புணர்தன் அகத்திருந்து 

விளையுவகைப் 
பெரும் பெருக்கின் வெள்ளத் தாழ்ந்து 
மருப்புணர் கொன் றையன்மலர்த்தாட் 

புணைபிடித்துக் 
கரையேறி வானா டுற்றாள் 

47 


399 


வான 


அரசுரிமை புரிசுதன்மைப் 

புரிசுதன்மைப் பெயர்மணிமண் 

டபத்துளரி யாத னத்திற் 
பரசு மிமை யவர்வணங்கப் புலோமசைப்பெண் 

புடையிருப்பப் பசும்பொன் 
முரசுகிடந் ததிரவம ருலகளித்தான் 

இடவபுர மூர்த்தி பாதம் 
கருதுதல்சற் றகன்றொழியான் கண்கொடுத்த 
கடவுளையார் கருதா 

ரம்மா . 

48 
சந்தம் 
தானந் தானன தாத்தன தானன 
பாசங் 

கூர் தரு பாட்கள னீபரி 

ப . வஞ் சாவமு டிக்குறு காதைதான் 
நேசங் கூர்மறை யேய்ப்பள வாமிதன் 

நீதி தேர்ந்துரை கேட்பவ ரோதினர் 
தேசங் கூர்புவி மேற்புகழ் சேர்தரு 

சீரும் போகமும் வாய்ப்புற வாழ்வரோர் 
நாசங் கூர் தலில் லாப்பர னாரருள் 
நாலென் றார்சிவ மாக்தி 

சேர்வாரால் 


400 


49 


பாட்களச் சருக்கம் முற்றிற்று 


148 


பாட்களச் சருக்கம் 


1 


பா . பே . : சொல்கேன் றங்கோனருள் துடைத்தோன் . 


2 


அவனிமடுதோய்ந்து - அவன் இ மடு தோய்ந்து எனப் 
பிரியும் - அவன் இந்தக் குளத்தில் மூழ்கி ; சாயுச்சியம் - 
இறைவனோடு ஒன்று பட்டிருக்கும் நிலை . 
பூசுரேச - அந்தணர் தலைவர் ; மகிச்சாலை - யாகச்சாலை 
துமம் - யாகப்புகை ; புயல் - மேகம் . 


3 


4 


அரணி - தீக்கடை கோல் ; தரு - கற்பகத்தரு . 


5 


சுருதி - வேதம் . 


6 


வாகடம் - மருத்துவம் ; வாலிய- தூய்மையான ; 

வாசாலகன் - வாக்குவன்மை உடையவன் . 
7 நூல் கொளுத்துதல் - நூல் கற்பித்தல் ; முந்நூல் 

முப்புரி களை உடைய பூணூல் 
8 மிருத்து - பொன் முதலாகிய உலோகங்களால் செய்யப் 
பெற்ற ; 

யமனின் உருவம் ; மகிடம் - எருமை ; 
தயில கடம் - எண்ணெய்க்குடம் ; விலக்கும் சாகசம் - 
அனுமதி மறுக்கப்பட்டதாகிய ஆடு ; திலதேனு - என் 
ளால் செய்யப்பெற்ற பசு ; கால புருடன் - கால புருட 
னின் உருவம் ; இவை துஷ்டதானங்கள் எனப்படும் . 
நல்ல அந்தணர் பெறார் . 

பே . : விளக்கஞ் சாகம் 
9 

உரப்பி - பேரொலியுடன் பேசி ; அருப்பப் பரிசில் - 
மிகச் சிறிய பரிசில் ; உஞற்றி- நடத்தி ; சிராத்தம் - 
இறந்தவர்களுக்கு இயற்றும் கடன் 


10 பண்டிதம் - மருத்துவம் . 


11 பிருகு திசை - சுக்கிர தினச ; புல்கும் - சேரும் . 


149 


12 காட்டம் விறகு ; இலவணம் - உப்பு; பலம் - கிழங்கு 
சொன்றி - சோறு ; வெறுக்கை-செல்வம் ; இவை அந்த 
ணரால் விற்கத்தகாத பொருள்களாம் வட்டி வாங்கு 
தலும் தடையே . 


14 நுதி - கூர் முனை . 


15 அரமாதர் சுவர்க்கம் - தேவ மகளிர் வாழும் சுவர்க்கம் . 
தேவ மகளிரது மார்பகங்கள் என்றும் பொருள்படும் ; 
வேள்களியாட்டம் - மன்மத விளையாட்டு ; பணையம் - 
பொருத்தப்பணம் . 


16 வாஞ்சித்து - பெருவிருப்புற்று 


17 நறை - நறும்புகை; தீவினை- அக்கினிக்காரியம் - தீயால் 
செய்யப்படும் யாகமாகிய வினை ; கற்றா - கன்றினை 
உடைய பசு ; கலித்தார் -ஆரவாரித்தார் . 


நாவின்ன 


18 மறைத்தாலுவர் - வேதம் உச்சரிக்கும் 

உடையவர் ; சினமன மிக்குறைத்தல் -சினம் கொண்ட 
மனம் மிகுந்த உறுதி அடைதல் . 


16 உளைந்து- வருந்தி ; சரணுறு புண்-காலில் பட்ட புண் ; 
புண் நீர் நோக்கும் - புண்ணது தன்மையை நோக்கும் . 


21 தெருமருநாள் - துன்பப்படும் நாள் ; அசும்பு - நீர்க்கசிவு 

கிரந்தி - மேகநோய் ; விரலை- நடுக்கம் . 


23 மாகத்தெழு பாலக்கதில் - வானத்தில் எழும் இளம் 

கதிரவன் ; பா . பே . : மாகத்தெழு வாலக் கதிர் . 


25 சரணம் - திருவடி . 


150 


16 அடர் பூத நாத - நெருங்கியுள்ள உயிர்க் கூட்டங் 
களின் தலைவனே ; அதீத -எதனாலும் அளந்தறிய 
முடியாதபடி அனைத்தையும் கடந்தவன் ; படர் ஆல 
காலம் நுகர் கால காலனே - தன் நச்சுத்தன்மையை 
எல்லா பக்கங்களிலும் படரவிட்ட ஆலகால விடத்தை 
உண்ட கால சம்ஹார ; பர நாத மூல - அனைத்தையும் 
கடந்த நாத தத்துவத்திற்கும் ஆதி காரணனே ; 
நடனாபிராம - கூத்தாடும் அழகனே ; குணரூப நாம . 
பண்புகளாலும் அழகாலும் பெயர் பெற்றவ ; நவை 
போய தாம - குற்றங்கள் நீங்கிய இடத்தைக் குடியிருப் 
பாக உடையோய் ; திடஞானகோச - நிலைத்த மெய் 
யறிவின் கருவூலமே ; 

கீலகேச - ஆப்புடையாரே ; 
கீலகம் - ஆப்பு 
29 மால் காட்டி - மயக்கம் கொண்டு ; பா . பே . முலை 

காட்டும் . 
30 மாவேட்டம் - விலங்குகளை வேட்டையாடு ல் ; 

வேட்டு-விரும்பி ; செழியன் - பாண்டியன் , சுகுணன் ; 
பூ வேட்டிருந்த அயன் மால் . பூவேட்டிருந்த என்னும் 
தொடர் பிரமனைக் குறிக்குங்கால் மலரினை விரும்பி 
யிருந்த எனவும் ; திருமாலைக் குறிக்குங்கால் பூமியை 

( பூமகளை ) மணந்திருந்த எனவும் பொருள்படும் . 
31 ஈவற்ற லோபி - கொடுத்தலில்லாக் கஞ்சன் . 


33 பா . பே . அமைச்சன் . 


34 மருள் மால் மூடுற்று-மயக்கத்தைத் தருகின்ற ஆசை 
யால் அறிவிழந்து ; மருண்மால் வேற்றுமைத்தொகை 
இப்பாடலுக்கு முன் சுவடியில் தேவேந்திரன் சாபம் 
தீர்ந்தது ” எனத் தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது . 


35 அயிராணி- இந்திராணி ; வெருவி - சஞ்சி ; வெயிரா 
வுரைத்து .சினம் கொண்டு சொல்லி 


151 


36 மாதர்க்கும் அல்லன் - மகளிருக்கும் பயன் படாதவன் ; 

மைந்தர்க்கும் அல்லன் - ஆண்களுக்கும் பயன் படாத 
வன் ; மற்று இங்கு எனக்கும் அலன் - எனக்கும் கொள் 
ளும் பயன் இலா 5 வன் ; இந்திரன் கொண்ட சாபம் 
இத்தகைய இழிவும் கொடுமையும் 

கொண்டது ; 
சுனாசி கூறென்று கூற- கூறென்று சுனாசி கூற என் 
மாறுக ; சுனாசி- இந்திரன் . 


அரவாய்ந்த 


37 வீரை புடை சூழ் - கடல் சூழ்ந்துள்ள ; 
மாலம் - அரம் போன்ற வாயினை உடைய இலை . 
நிம்பம் - வேம்பு ; பைதிரம்- நாடு ; கூலம் -ஊர் . 


39 சாயகம் - அம்பு ; தெனாது திசை -தென் திசை; பாறும் - 

நீங்கும் ; சமழ்ப்பு - வெட்கம் , வருத்தம் . 


40 பகம்- பெண் குறி ; அம்பகத்தின் மலர் கண்களாகத் 

தோன்ற ; சுனாசி இந்திரன் . 


41 புரபங்கன் - திரிபுரங்களை அழித்தவன் . 


பொரும் அந்த காரி 


42 அருமந்த - அருமருந்தன்ன ; 

போரிட்ட இயமனை அழித்தவன் . 
43 ஆநின்ற ஐந்து - பசுவினீன்று பெறப்படும் ஐந்து 

தூய்மைப் பொருள்கள் . அவை பால் , தயிர் , நெய் . 
கோமயம் , கோசலம் என்பன . நயனங் கலுழ்ந்து . 

கண்கள் நீர் சொரிய . 
44 இப்பாடல் அம்மையப்பர் திருக்கோலத்தைக் குறிக் 

மலர் , திலகம் , தோடு , கிள்ளை , துகில் 
ஆகியன இடப்பக்கத்தமர்ந்த உமையாளது அணி 
கலன்கள் . பிறைக்கீற்று வெண்ணீறு , 

மணிக்குழை . 
சூலம் , புலித்தோல் ஆகியன சிவபிரானது அணிகலன் 
கள் பா.பே. : நீர் பூத்த 


கிறது . 


152 


நின்ற ; 


என 


45 உபநிடதம் பழுத்து உமிழும்கனி- உபநிடதங்கள் முடி 
வாகக் கூறும் பொருள் , நாரணன் ஆரணன். நாராய 
ணனும் பிரமனும் , அளவா --பொருந்தாத , 

கண்ட 
றியாத ; வியோமம் - ஞான 

ஆகாயம் - வெளியாகி 
நிராமயம் - நோயற்ற - குற்றமற்ற , பாரண 
காளத்து அமுதே - காளபரணத்து அமுதே 
மாறுக . நஞ்சை உணவாகக் கொண்ட அமுதமய 

மானவரே . 
46 வீக்கி நிறைந்தது ; ஆகண்டலன் - இந்திரன் ; அரனூர்தி 

மதி - இறைவனின் வாகனமாகிய இடப மாதத்தில் , 
வைகாசியில் ; அவன் உடுவில் 

உடுவில் - இறைவனுக்குரிய 
திருவாதிரையில் ; திருவாதிரையில் கொடியேற்றிப் 
பத்தாம் நாள் சுவாதியில் தேர் ; அங்குரார்ப் பணம் 
முளைப்பாலிகை. 


47 மூரி - எருது ; 

சோதி - சுவாதி ; குரு புணர்ந்த நாள் 
எனல் ஆம் விசாகத்தில்- ( முழு நிலவின் ) ஒளி சேர்ந்த 
தினமாகிய ( வைகாசி ) விசாகத்தில் 11 - ஆம் நாள் 
தீர்த்தவாரி . மரு புணர்- மணம் சேர்ந்த 


48 சுதன்மை - இந்திரன் அரசிருக்கும் மண்டபம் ; பரசும் 

போற்றும் ; புலோமசை - இந்திராணி . 


49 அரி - இந்திரன் . 


பாட்களச் சருக்கம் முற்றிற்று . 


153 


குபேரச் சருக்கம் 


என் 


வருங்கால் 


நன் முரனின் மகனுக்குத் தனையனாம் விச்சிரவசு 

வனுக்கு மகள் புண்ணிய சேனன் . அவன் சிறுவயது 
முதல் இறையன்பு மிக்கவன் . காளைப்பருவம் எய்திய 
தும் இசைவன் திருத்தலங்கள் பலவும் கண்டு மகிழப் 
புறப்பட்டான் . பல தலங்களும் கண்டு 
இயற்கை எழில்மிகுந்ததும் அகத்தியர் இருந்து தவமியற் 
றுவதுமான பொதிகை வந்து சேர்ந்தான் . அம்மலையில் 
எழில் கண்டு வருங்கால் அகத்தியரின் இருப்பிடம் வந்து 
சேர்ந்தான் . அங்கு அகத்தியரைக் கண்டு வணங்கித் 
துதித்து எண்டிசைப் பாலகருள் ஒருவனாகவும் . அறிவில் 
நன்னிதிக் கொருவனாகவும் இருக்க விழையும் தன் 
விருப்பத்தை எடுத்துரைத்து அதற்கான வழியைக் காட்டி 
யருள வேண்டினான் . அகத்தியரும் டவபுரத்தின் 
பெருமைகளை உரைத்து இடபதீர்த்தத்தில் மூழ்கி அதன் 
கரையில் தவமியற்றினால் எண்ணம் கை கூடும் என்று 
உரைத்தருளினார் . 


அதன்படிப் புண்ணியசேனன் 

இடப்புரமடைந்து 
நீராடி இடபதீர்த்தக் கரையில் தவமியற்ற இறைவன் 
குரவங் கமழ் குழலாளொடு முன் தோன்றி அவன் வேண் 
டிய வரமளித்தான் . புண்ணிய சேனனும் மகிழ்ந்து குரவங் 
கமழ் குழலாளை நினைந்து இறைவனுடன் இருக்கும்படி 
வள் என்னினும் எத்தகு 

தவமியற்றினாளோ என 
எண்ணித த ைஒரு கண்ணால் நோக்கினான் . 
டில் அன்னை அவனை உறுத்துப்பார்க்க அவன் ஒரு கண் 
இழந்தான் . தன் தவற்றை எண்ணி வருந்தி மன்னிக்க 
வேண்ட , இவறைவன் அன்னையின் 

பெருமைகளை 
உரைத்து அவளிடமே வேண்டுகவென , அவனும் அன் 


அம்மட் 


154 


னையைப் பலவாறாகத் துதித்து வேண்டினான் . 
அன்னை மனம் குளிர்ந்து அருள அவன் மீண்டும் கண் 
பெற்றான் . அன்று முதல் அவன் குபேரன் என்ற பெயரு 
டன் வடதிசைக்காவலனா சவும் தவ நிதிக்கும் அரசனாக 
வும் விளங்கினான் . 


155 


குபேரச் சருக்கம் 


கலிவிருத்தம் 


4 1 


தனிமா தவர்தம் தவமே சிவமார் 
முனி , தபுரா ணிகனே முடிமேற் 
பனிமா மதியார் பதிகொன் றைவனத் 
தினிதா கியமான் மியாமோ 

மியாமோ தினையரல் . 


1 


402 உளமுஞ் செவியும் உருகிப் பருகிப் 

புளகந் தர நீ புகலும் பரிசோர் 
அளவின் றதனால் அமைகின் றிலதால் 
இளகும் படி நெஞ் செழுமா சையரோ . 


2 


403 இன்னுங் கதையொன் றிசையென் றலுமே 

துன்னும் பவமோ சனசோ தனையாந் 
தென்னந் திசைநந் திபுரச் சரிதம் 
பன்னுந் தகையன் றெனினும் பகர்வேன் . 


404 மேனாள் ஒருமா தவன்மேன் மையுளோன் 
ஞானா 

லயமா கிய நான் மறையோன் 
தேனார் கமலத் திசை நான் முகனார் 
தானா தரநீள் தனையன் றனையன் . 


4 


கலித்துறை 


405 குற்ற மிக்கவைம் புலச்செயல் கடிந்துமுக் 

குறும்புஞ் 
செற்ற நற்றவர் சேகரன் தீவினைத் திறம்போ 
யற்ற விச்சிர வசுவென விளங்கபி தானம் 
பெற்ற உத்தமன் குலத்தினும் தவத்தினும் 

பெரியோன் . 

5 


156 


406 


அனைய வன்விடை யவன்மமிழ் நெடுந்தவ 

மாற்றி 
வினைய கல்வட திசையொரு விபுலமும் 

விளங்க 
நினைவின் மாதவக் 
மாதவக் கொழுந்தென நிகழமுன் 

பெற்ற 

சேனனென் 
தனையன் புண்ணிய 

றுயர் தனிப் 
பெயரோன் . 6 


407 


பால 


மைப்பரு வந்தொடுக் 

தாதியம் 

பரமன் 
மேல டைப்புறுஞ் சி > பத்தி மிக்கெழ விரும்பி 
நீல மைக்களத் தரனடி யருச்சான நிடமஞ் 
சால மைத்துளி விழிவழி வரச் சய்து சார் நாள் 7 


- 03 வரையி லெந்தைத் னன்பு பென் 

னையனு 

ம் 

வளர்ந்த 
புரையி லெவ் வனந் தழு வெவ் வனங்களும் 


கரையின் மாதவர்த் தொழு ரன் 

றானங்கள் 

கானூஉத் 
தரையி னீள் சிவ தீர்த்தங்கள் யாவுஞ் சஞ் 

8 


சரித்து . 


409 


சாரு 


ஆரு மின்சுயை யாற்புலவர் கண் மதித் 

தருந்தச் 
செம்பொருள் அமுதமுள் குறைதந்து 

நாவாய் 
ஊருஞ் செந்தமிழ்க் கடலிருந் தருந்தவ 

முஞற்றப் 
பாருந் திண் பெருந் துறக்கமும் புகழ்மலை 

படர்ந்தான் . 


9 


D 


SER 


my 


i 


* 


சைவவேதியன் " மூவர் . வானவர் , அருந்தவர் 
யோகியர் ஏவரும் தொடராவுனை எங்ஙனம் தொடர் 
வேன் என்று கூற , 

" யாம் ஏகும் துன்று நீள் 
நெறியிடத்தில் நம் விடையடிச். 

சுவடும் 
றொடுத்தன கொன்றை நாண் மலரும் முன்பொருந் 
தும் என் றருளி இடப வாகனத்தில் உமையொடு 
இடவபுரம் ஏகுதல் . 


பொன் 


157 


410 


இமவ ரைப்பிடி வதுவை நா ளெமையொப்பாய் 

தென்பார் 
சமநி றுத்தெனக் குறுமுனிக் கிறைவிடை 

தரப்போந் 
தமர்த லிற்படர் விமலமஞ் சினம்புதைத் தாங்கு 
நிமிர்த லிற்பொதி முமொரு கயிலைபோல் 

10 


நின்ற . 


411 அவ் வரைப்புறத் தருச்சுனந் தேக்ககி லாரம் 
மொய்வி ரைத்தளி ராம்பிரம் வருக்கைவிண் 

முகில் தோய் 
வெவ்வ ரைக்குல மிலவங்கம் ஏலமென் கொடிகள் 
செவ்வி மிக்க நன் 
மிக்க நன் கறிக்கொடி மலாக்கொடி 

11 


செறிவ . 


412 மேன்மை பெற்றவர் தம்புடை யாவர்மே 

வினுந்தம் 
பான்மை யிற்செயும் பரிசெனப் படர்பனை 

நிவந்து 
சூன்மை யுற்றபன் மரங்களும் 

தம்குணம் 

துவன்றக் 
கான்ம ணப்பெருஞ் சந்தனம் பொதுளிய 

கடிக்கா . 


12 


413 முதிர்ந்த சூற்பிடி நசையறக் கற்பகம் முறித்தங் 
கதிர் நத மால்களி நளிப்பன புழைக்கையி 

னகல்வான் 
வதிந்த வெண்கயம் பசுந்தரு நறுந்தழை 

மறுத்தாண் 
டெதிர்ந்த சந்தின திளஞ்சினை யிறுப்பகை 

நீட்டி . 

13 


158 


41 அலத்து கத்தளி ரடியர 

ம தர்புக் காடிச் 
சலத் வானதிக் கரை நின் றுதங்குழ லீரம் 
புலர்ந்த 

வேட்டுவர் புனமெறி யகில்சுடும் 


47. போய் 


நலத்த பூங்குழ லில் ணம் விழுகி ம 

னாறு ! 


14 


415 படிவர் வேள்விவாய் நறைகளும் பன்மலர் 

மருவும் 
கடிவ ரையர மகளிர்தோ யருவி நீர் கடியும் 
மடிவில் பூஞையின் புழுகுரிஞ் சியசந்தின் மணமும் 
நெடிய சாரலின் 
சாரலின் பரப்பெலாங் 
பரப்பெலாங் குமுகுமு 

நிகழும் . 


15 


416 இத்த கைத்த நல் வரைவளங் கண்டுகண் டேகிச் 
சுத்த மெய்த்திரு வரையிடைச் சுருதிகண் முழங்க 

வைப்பென லாகியா ராமஞ்சூழ் முற்றும் 
சத்தி யத்தனி யுறையுள்கண் டதனயல் சார . 


முத்தி 


16 


417 மான 


மாமயிர்த் தொடக்குண் டு நிற்பவள் 

ளுகிராற் 
மான வேங்கைக ணீக்கி சற் றதனொடு கலக்குந் 
தேனி லாமரு வியுளரிக் குருளைசென் றொழுகத் 
தான மாம்பனைக் கரமடுத் தெடுக்குறுந் தழுவி . 

17 


4 ) 


-சனை மக்களு மிவ் வகை 

பகை தவிர்த் திருப்ப 
தன 

வாச்சிர மத்தினுண் ணுதல்விழி யகன்ற 
மா 9 சிவ 

னாமென விளங்கினால் வேத 
வாய்க்குட முனியவ 
முனியவ ணிருப்பது 
கண்டான் . 

18 


ஞ ன 


கான 


159 


எழுசீர் விருத்தம் 


420 சித்தமுள் நெகிழக் கண்புனல் துளிப்பத் 
திருமு 4 பென் : தமர் 

சன் தாமர். ( ழுது 
முத்தமிழ் பழுத்து மறைத் 

முதுதவக் கதிர்விடு சுடரே 
சத்திய ஞானா 

ஞானா னந்தமாக் கடலே 

தருமமெய்ப் பொருள் பிறந் தகமே 
இத்தகு மலைய 
மலைய வரைச்சிகா 

வரைச்சிகா மணியே 
எனத்துதித் தாடி நின் றுறைப்பான் . 


19 


410 


என் மனத் தொழுமோர் வேட்கையென் 

னெனில்யான் 
இருந்திசைப் பாலரோ டழிவில் 
நன்னிதிக் கொருவ னாகவும் அடியேன் 

நயந்தனன் அதற்கொரு வழிநீ 
பன்னிடக் 

தெனவவன் மேற்கண் 
பரப்பி நான் முகன் மகன் 

முகன் மகன் மகன்சேய் 
உன்னுனைப் 

பெளி தி னுறத்தகு முபாயம் 
உரைப்பலென் றுளத்தினாய்ந் 

துரைப்பான் . 


20 


421 இப்பெரும் பொருப்பன் பதி நதி வடபால் 

இருக்கும் வெள் விடைப்புர மதனின் 
முப்பெரும் புயனம் பரவவாப் புடைய 

முழுமுத லுறை தருந் தென்சார் 
எப்பெரும் பவமும் தொலைத்தவா அளிக்கும் 

ஏற்றுயர்ப் பெயர்த்தட மொன்றுண் 
டப்பெரும் திருத்தம் பகுத்ததன் மருங்கில் 
அமர்ந்தினி தருந்தவம் புரியில் 

21 


160 


22 


42. திருவருள் உருக்கொண் டணிகிளர் பவளச் 

செழுஞ்சடை ஆப்புடை யமலன் 
வரும் வர மளிக்கு மிந்திரத் திருநேர் 

வளத்தினில் வைகுதி யெண்ணில் 
விரைவினிற் படர்கென் றிசைக்கமுன் பணிந்து 

விடைகொடு பரவிவெற் பிழிந்து 
பரனருள் ஈர்ப்ப வயிச்சிர வணனுட் 

பரிவொடும் பதிகனாய்ச் சென்றான் . 
423 உள்ளில்வன் பவங்கள் ஒழிப்பதாய்க் காணில் 

உவந்தன யாவு நல் குவதாய்த் 
தள்ளரும் புனித மாய்ச்சிவ ராச 

தானியாய் உத்தமத் தலமாய்க் 
கொள்ளு நன் கதிக்கோர் ஏணியாய்க் கோதில் 

நெடுத்தமிழ்க் குறுமுனி கூறும் 
புள்ளுறை கமல வாவிசூழ் இடவ 

புரத்தினில் விருமபியுள் புகுத்தான் . 23 
424 மலர் குடைந் தாடும் தேனிரால் வாவி 

வதித்துசங் கற்ப நன் கியற்றி 
நலனுற மூழ்கிக் கீலக நாம 

நாயகன் கோயில் சூழ்ந் திறைஞ்சிப் 
பலனுறு பூசை விதிப்படி யாற்றிப் 

பசுபடுப் பாலினி திருந்து 
குலவுகார் மாரி வருட நாட் 

ருட நாட் கான்மேல் 
கொள நிறை நீரினுட் குளித்தும் 
425 வெயிற்சுடு வேனில் ஐவகை நெருப்பி 

னனந்தலை நின்றும்வீழ் பனிநான் 
வயிற்குளிர்க் குடையா தாடை நீத் திருந்தும் 

வள்ளுகிர் மயிர்ச்சடை வளர்த்தும் 
தியக்குமைம் பொறியின் வாயில்க 

சிலபகல் அருந்தவ நடப்பக் 
குயிற்குலம் மருளுங் குரவவார் 

மருளுங் குரவவார் குழற்பெண் 
கொடியொடும் பரன்வெளி வருமால் . 25 


24 


னடைத்தும் 


161 


LDUW 


29 


தனைய 


426 மின்பழுத் துமிழ்செஞ் சடை நறுங் கொழுந்தும் 

வெண்பிறைத் தளிரும்வாண் முகமும் 
பொன்படைத் தனைய மேனியும் திருவெண் 

பூதியும் புலியதள் உடையு 
மன்பணிக் குழையும் உபயமு 

வரதமும் மிளிர்கழல் மலரும் 
அனபனைப் புரிந்து தொடர் முழு நோக்கும் 

ஆகிவந் தவனெதிர் நின்றான் . 
427 நின்றியம் மகிழ்ந்தோம் பெருந்தவப் பிள்ளாய் 

நெடுந்தவம் நீத்தெழுந் திரு நீ 
என்றுவாய் மலர உடனெழுந் தாடி 

இருவிழி நீர்பரந் திழியத் 
தன்றகை வருந்தி நாள்பல வுழத்த 

தவமுருக் கொடுவந்த 
கொன்றையந் தருவின் அணு நிழ லமர்ந்த 

குழகனைப் பணிந்திவை துதிப்பான் . 27 
428 ணவிரா சதத்தின் மலர்மக 

கோ தில்சத் துவகுணத் தரியாய் 
உணர்வில்தா மதத்தின் உருத்திர னாகி 

உலகெல மீன் றுகாத் தழித்தும் 
தணிவில்சாக் கிரத்தில் விசுவனாய்க் கனவில் 

தை சத னாய்ச்சுழுத் தியினிற் 
புணர் பிராக் கிஞனாய் உயிர்தொறும் புணரும் 
பூரணப் பரஞ்சுடர் போற்றி . 

28 
429 ஆதியாய் நடுவாய் 

நடுவாய் அந்தமாய் 

அனாதியாய்ச் சுருதியும் அளவா 
நீதியாய்த் தூல சூக்கும வடிவாய் 

நிர்க்குண ம ய்த்தனி முளைத்த 
சோதியாய்ப் பரமா 

பரமா னந்தமந் திரமாய்ச் 
சொல்லள வாலளந் தியாரும் 
போ தியாப் பொருளாய் உலகெலாம் நிறை நின் 
பொன்னடிப் பூந்தளிர் 

பூந்தளிர் போற்றி . 29 


னாகி 


அவைதீர் 


162 


சனன 


30 


31 


430 பிரணவ வடிவாய் 

வடிவாய் அட்டமூர்த் தியுமாய்ப் 

பேருயிர்க் குயிரதாய் மாயை 
அரண நீத் திலங்கும் அறிவதாய்ப் பரமா 

காயமாய் முக்குறும் பெறிந்து 
சரணடைந் தவர்கட் கருள் நிறை கடலாய்ச் 

சச்சிதானந்தமாய்ச் 
மரணமில் பொருளாய் ஆப்பனூ ரமர்ந்த 

மாசிலா முழுமுதல் போற்றி . 
431 எண்ணிலிவ் வகைய துதிமொழிந் தங்கம் 

எட்டினோ டைந்தினு மிறைஞ்ச 
விண்ணவர் பெருமான் தவத்தினுந் துதிக்கும் 

விழைந்தனம் விழைந்தன கொடுப்போம் 
கண்ணுறு தவத்தோய் கே ளெனத் திசைவாழ் 

கடவுள ரோடொரு வனுமாய் 
எண்ணிதிக் கரசாய் அழிவிலாச் செல்வத் 

துறைபதந் தருகென வுரைத்தான் , 
432 இருந்திசைப் பாலர் யாரினுஞ் சிறந்த 

இந்திரத் திருநகர் வளத்திற் 
பொருந்தி ஏன் நிதிக் கோன் ஆதியென் டிசையிற் 

பாருவில்சீர் வட திசை புரக்கும் 
அருந்திறல் அடைதி 

னப்பெரும் வரங்கள் 
ப்பு டை அமலனாங் 

களிப்ப 
வருந்திநோற் றுயர்ந்த வயிச்சிர வணனுள் 
மலர்ந்தெழு களிப்பினால் 

களிப்பினால் மயங்கி 32 
433 மின்னினும் சிறந்த குரவவார் குழற்பெண் 

விடைமிசை அரனொடு மிருப்ப 
என்னினு மிவளெத் தவமுயன் றனளோ 

எம்பிரா னுடனிருந் தனளென் 
றுன்னினன் நோனா 

தாருகணாற் பார்க்க 
உமைசிறி துறுத்தலும் உருகி 
அந்நிலை யொருகண் மறைந்துயி ரவியா 

அரனுயி ரளிப்பவாங் கெழுந்தன் 


33 


163 


434 எழுந்தயர் பவனைப் பெருந்தவச் சிறுவ 

என்னினனந் தனையிவள் வலியாம் 
மொழிந்திடற் கரிதால் ஆயினும் மொழிவேம் 

முழுதுல கீன்றுகாத் தோம்பி 
உழுந்துருள் பொழுதின் அழிப்பவள் 

அழிப்பவள் இவளை 
ஒழியவீங் கொருசெயல் 

காருசெயல் எமக்கின் 
றழுந்துய ரொழிதி எம்மில்வே றலளீ 

தருமறைப் பொருளென அறிதி . 34 
435 நேனுமின் சுவையும் பிரித்திடற் கரிதாஞ் 

செயலெனக் கலந்தசு லாமல் 
யானுமிங் கிவளும் இரும்பதிங் கிவளே 

யாவர்க்கும் ஓருயிர்த் தாயால் 
வானுளிந் திரற்குப் பெருந்திரு வளித்த 

வரப்பெருஞ் செல்வி செங் கமலப் 
பூ நிறந் திகழ்மென் றளிரடி இல தோர் 

பு கலிலை நினக்கெனப் புகன்றான் .. 35 
436 சோதியாங் குரைத்த திருமொழி சிரத்திற் 

சூடினன் தொழுதிவை துதிப்பான் 
ஓ தியாங் கிரைக்கும் பழமறை முடிவின் 

உண்மையுங் கடந்தர னுருவில் 
பாதியாம் பரையே முழுதுமாய் நிறைந்து 

படைப்பன ஆதியைந் தொழிற்கும் 
ஆசியாங் குரவங் கமழ்குழல் உமையே 

அஞ்சினேன் அபய நின் னபயம் . 36 
தலை உலகஞ் செயுந்தவக் கொழுந்தே 
மலை பழுத் துமிழ் நறுங் கனியே 

கொம்பே 
குலமறைக் கொடிமேற் படர்கொழு 

கு தலைமென் மொழியிளங் கரும்பே 
நல நிறை திருவே 

திருவே குயிலிளம் பெடையே 

நங்கையர்க் கொருமணி விளக்கே 
அலர்தருங் குரவங் கமழ்குழல் உமையே 

அஞ்சினேன் அபய நின் னபயம் . 37 


437 மலர் 

மலர் தலை 


164 


438 ஓமெனு மெழுத்தின் ஒரு தனிக் குடம்பை 

உள்ளுறைந் தருள் பசுங் கிளியே 
தேமருங் கடுக்கை வளர் சடைப் பெருமான் 

திருவுளத் தடமட வனமே 
காமரு பனிமால் வரைத்தனி மயிலே 

கயிலையஞ் சயிலமேன் மருந்தே 
யாமெனுங் குரவங் கமழ்குடி லுமையே 
அஞ்சினே னபய நின் னபயம் . 

38 
439 நிலத்தினிற் பயிராய்ச் சலத்தினிற் சுவையாய் 

நெருப்பினில் வெம்மையாய்க் காலிற் 
செலத்தகு நடையாய்க் காயத்தி னிடமாய்ச் 

சுடரினிற் கதிர் மதி நிலவாய் 
நலத்தரு புயலிற் றாரையாய் விளங்கி 

நல்லுயிர்த் தொகை புரந் தளிக்கும் 
மலர்த்திகழ் குரவம் 

குரவம் கமழ்குழலு மையே 
அஞ்சினேன் அபய நின் னபயம் . 

39 
440 கறைமிடற் றிறைவன் விழிகுடி யிருப்பக் 
கவின்குடி யிருந்தடி 

யிருந்தடி பணைத்துப் 
பிறைவடங் கிடந்த முலைப்பசுங் கொடியே 

பெண்ணலங் கனிந்ததெள் ளமுதே 
முறைமுறை புவன 

சடங்கண் 
முழுவதுந் தனிப்பிறந் தகமே 
அறையலர்க் குரவங் கமழ்குழல் உமையே 
அஞ்சினேன் அபய நின் 

னபயம் 40 
441 இவ்வகை துதித்தங் கன்னை நீ சேயாள் 

இழைத்ததீங் கிவைபொறுத் தருளென் 
றவ்விடை யிருப்ப வாப்புடை அமலன் 

அவமதித் திகழ்ந்கண் இவன்பெற் 
றுய்வகை யளித்தி எனமகிழ்ந் திறைவி 

உருகிமுன் மறைவிழி பொன்போல் 
வௌவுற வளித்தாள் அன்றுதொட் டுலகம் 
வழுத்தின குபேரனென் றவனை . 

41 


சராசர 


|| 


165 


442 பரவருங் குரவங் கமழ்குழல் 

அணங்கும் 
பரமனுங் கோயில்புக் குறையத் 
தரவருங் களிப்பி னளகையிற் குபேரன் 

சார்ந்திரு நிக்கர சாகி 
வெருவரு மி யக்கர் குய்யகர் 

விஞ்சையர் கின்னரர் இறைஞ்சப் 
பொருவருஞ் சிறப்பின் வட திசைப் புரவு 
பூண்டர சியற்றினன் மாதோ , 

. 


வீணை 


42 


சந்த விருத்தம் 


தான தனதன தனன தனதன 


443 


யாய 


ஆயு முனிமகன் அளகை யதிபதி 

கதையிதை யிதயநெகிழ்தர 
வாயின் மொழிபவர் இதழின் வரைபவர் 

மாசில் செவிவழி யுருகி நுகர்பவர் 
தீய கலியுகம் மருவு பவவினை 

தீர்வர் வறுமைகள் ஒழிவர் 
நேய நிதிநனி பெறுவர் உவயையின் 
நீடு சிவபுரி யடைவர் 

சரதமே 


சுபமய 


43 


குபேரச்சருக்கம் முற்றிற்று 


166 


1. பனிம மதியர் . தண்ணிய நிலவினைச் சூடியுள்ள சிவ 

பெருமான் . 


2 . 


புளகம் தர - மயிர் சிலிர்ப்புற . 


3. பவமோசனம் - பிறப்பு நீங்கல் , பன்னுந்தகையன்று 

செல்லற்கு எளிதன்று . 


4 . 


ஆதரம் நீள் - அன்பு மிக்க . பா . பே .: தானா தர நீ 
யனையன் . 


5. முக்குறும்பு - காமம் வெகுளி, மயக்கம் என்று மூன்று 

குற்றங்கள் ; செற்ற- அழித்த ; அபிதானம் - பெயர் . 


6. விபுலம் - பெருமை . 


7 


நீலமைக்களம் . நீல நிறத்து இருண்ட கழுத்து . 


8 . 


எவ்வனம் - இளமை . 


9 . 


ஆரும் இன்சுவையால் புலவர்கள் மதித்து அருந்தி 
பெருகிய இனிய சுவையின் பொருட்டு புலவர்கள் 
பெரிதும் விரும்பி அனுபவிக்க ; சாரும் செம் பொருள் 
அமுதம் உள்ளுறைதந்து நாவாய் ஊறும் . உள்ளத் 
தின கண் பெருகி நிறைந்து நாவின் கண் பாக்களா 
கிய ஊற்றாக ஊறும்படியான ; செந்தமிழ்க் கடல் 
தமிழ் முனிவனாகிய அகத்தியன் ; துறக்கம்-சுவர்க் 
கம் . ஆரும் இன்சுவை முதலாக நாவாய் ஊறும் 
என்பது வரையானவை செந்தமிழுக்கு அடைமொழி 
களாக வந்தவை செந்தமிழ் முனிவனாகிய அகத்தி 
யன் தவ மியற்றலால் பெருமை பெற்ற பொதிகை 
மலை என்பது கருத்து . 


10 இமவரைப் பிடி - இமயவன் மகளாகிய பார்வதி . 


167 


11. அருச்சுனம் - மருதமரம் ; ஆரம்-கடப்பம / ம் ; ஆப் பிரம் . 

மா ; வருக்கை - பலா ; கறிக்கொடி-மிளகுக்கொடி . 
12. பணை - கிளைகள் ; நிவந்து - உயர்ந்து ; துவன்ற . 

நிறைந்திருக்க ; பொதுளிய செழித்த 
13. முதிர்ந்த சூற்பிடி முதிர்ச்சியுற்ற கருவினைத் தாங் 

கிய பெண்யானை ; அதிர்ந்த மால்யானை முழங்கிய 
மயக்கத்தைத் தரும் பெரிய யானை ; புழைக்கை - 
துளையையுடைய து திக்சை ; வெண்கயம் ) 
வெள்ளை யானை ; சந்தின் 

யானை ; சந்தின் இளஞ்சினை -சந்தன 
மரத்தின் இளந்தளிர்கள் , உயர்ந்த பொதியை மலை 
யில் வாழும் கரிய யானை தன் துதிக்கையை நீட்டி 
வானுலகத்தில் 

கற்பக மரக்கிளையை 
ஒடித்துச் சூல் கொண்ட தன் பிடிக்குக் கொடுக்கும் ; 
வானுலகில் உள்ள வெள்ளை யானை தன் பக்கலில் 
உள்ள 

கற்பகக்கிளைகளை மரத்து ஈண்டுள்ள 
சந்தனக் கிளை களை விரும்பி முறித்துத் தின்னும் 
என்பதாம் . இது மலையின் உயரத்தையும் சிறப் : ப 
யும் மாட்டு வதாகும் . 


உள 


14 அலத்தகம் - செம்பஞ்சுக் குழப்பு ; சலத்த - நீருள்ள ; 

வானதி - ஆகாய கங்கை 
15. படிவர் -முனிவர் ; பூஞை - பூனை . 


16. ஆராமம் - ஆசிரமம் , மலர்த்தோட்டம் . 
17. மானமா - கவரி மான் ; பனைக்கரம் - யானை . 


18. குட முனி - அகத்தியன் . 


20. நான்முகன் மகன் மகன் சேய் - பிரமனுக்கு மகனாகிய 

புலத்தியருக்கு மகன் விச்சிரவசுவின் மகன் புண்ணிய 


சேனன் . 


168 


21. பவம் - வினை . 


22. பதிகன் - வழிச்செல்வோன் . 
23. சிவராசதானி -சிவபெருமான் கொலு வீற்றிருக்கும் 

அவை ; குறுமுனி அகத்தியன் . 


25. நனந்தலை- நடுவில் ; தியக்கும்-கலக்கும் ; 


26. புலியதள் - புலித்தோல் . 


குணங்களில் 


28. குணவிராசதத்தின் மலர் மகனாகிக் கோதில் சத்து 

வகுணத் தரியாய் உணர்லில் தாமசத்தில் உருத்திர 
னாகி- இராஜச , சத்துவ , தாமச 
முறையே பிரம்மா , விஷ்ணு , உருத்திரனாகி ; சாக் 
கிரம் - விழிப்பு நிலை ; விசுவன் - சீவான் மா ; தைசதன் 
சூக்கும உடலை யான் எனக்கருழும் சீவன் ; சுதுத்தி 
மயக்கமான நித்திரை பிராக்கிஞன் -உணர்வு நிலை . 


30. முக்குறும்பு - காமம் , வெகுளி, மயக்கம் . 


31. எண்ணிதி - சிறப்பாகப் போற்றப் படுகின்ற எட்டு 

நிதிகள் அவை பதும நிதி , மகாபதும நிதி , மகா நிதி 
கச்சப நிதி , முகுந்த நிதி , குந்த நிதி , நீல நிதி , சங்க 
நிதி ஆகியன . இவை குபேரனுக்கு உரியவை . 


36 பரை - சிவசக்தி ; 

படைப்பனவாதியைந் தொழில் . 
படைத்தல் , காத்தல் , அழித்தல் , மறைத்தல் , 
அருளல் ஆகிய ஐந்தொழில்கள் . 


38. குடம்பை.கூடு , உருவகம் ; கடுக்கை- கொன்றை. 


39. காயம் - ஆகாயம் என்பதன் முதற்குறை . தாரை 


மழை 


169 


41. குபேரன் என்ற சொல் நன்மையற்ற ( தீய வடி 

வினன் எனப்பொருள் படும் . ஒற்றைக் கண்ணனா 
தலின் இப்பெயர் . 


42 , இருநிதி - பெரிய நிதிகள் ; குய்யகர் -குபேரனது நிதி 

யைக் காவல் புரியும் தெய்வ கணத்தார் . 


குபேரச்சருக்கம் முற்றிற்று . 


170 


சுதரிசனச் சருக்கம் 


கஞ்சனூர் என்னும் ஊரில் சுதரிசனர் என்பவர் 
வாழ்ந்து வந்தார் . நீதி நேர்மை வாய்ந்த உத்தமர் அவர் 
சிவநாமம் ஓதி அர்ச்சனை செய்யும் தொழிலினர் . 
என்றும் சிவன் சேவடிக்குள் மனம் வைத்து வாழ்பவர் . 
அவர் சிவதீர்த்த யாத்திரை தொடங்கிப் பல தலங்களும் 
சென்று வழிபட்டு, இறுகியில் திரு பாப்பனூரினை அடைந் 
தார் . ஆப்பனூரில் இடபதீர்த்தத்தில் நீராடி உரிய பூசை 
களை முடித்து இறைவன் கோவிலையடைந்து வணங்கிப் 
பரவிப் பின் குரவங்கமழ் குழலாளையும் வழிபட்டு மீண் 
டும் இறைவன் சன்னதி வந்து தியானத்தில் அமர்ந்தார் . 
தியானம் முடித்து எழுந்து பார்க்க நள்ளிரவு ஆகி விட்டி 
ருந்தது . கோவிலை விட்டு வெளியே வர எங்கும் காரிருள் 
சூழ்ந்திருந்தது . இவ்விருளில் செல்ல வழித்துணை யாரும் 
இல்லையோ எண்ணி ஏங்கியிருக்க இறைவன் 
கோவில் காவலன் போல் வந்து தன் பெயர் சிவன் எனக் 
கூறி அவரை வீட்டிற் சேர்த்தான் வீடு சேர்ந்ததும் சுதரி 
சனர் அக்காவலனுக்கு 

உணவும் கறி வகைகளும் 
நிறைந்த பெட்டியைத் தந்து உண்டுபோம் என , இஃது 
எம் மனையாளுக்கும் பிள்ளைக்கும் ஆம் எனக் கூறி 
எடுத்து வந்து கோயிலுட் புக்கு மண்டபம் , பலி பீடம் . 
முற்றும் அதனை இறைத்து இலிங்கத்தின் தலையிலும் 
சிறிது வைத்து அருகிலேயே பெட்டியையும் வைத்து 
மறைந்தார் . 


என 


மறு நாள் காலையில் கோயிலுக்கு வந்து பார்த்த 
அதிகாரிகள் துணுக்குற்று , பூட்டும் முத்திரையும் அப் 
படியே இருக்க இவ்வாறு செய்தார் யார் எனக்காவலரை 
விசாரிக்க அவர்கள் யாதொன்றும் அறியோம் எனக் 
கூறினர் . அப்பொழுது வழி பாட்டிற்காக அங்கு வந்த 


11 


சுதரிசனர் செய்தியறிந்து முதல் நாள் நடந்ததைக் கூற 
அவர்கள் சிவன் 

என்னும் பெயரிய காவலாளியை 
அழைத்து விசாரித்தனர் . அவன் தனக்கு யாதொன்றும் 
தெரியாதெனக் கூறினான் . முகக்குறிப்பால் அவன் 
குற்றமற்றவன் உணர்ந்து இஃது இறைவன் 
செயலே எனத் துணிந்து அனைவரும் மகிழ்ந்தனர் . 


என 


172 


சுதரிசனச் சருக்கம் 


எழுசீர் விருத்தம் 


444 புனித மார் நயிமி சத்த ருந்தவர் 

புகழ்த்து கீலகபு ரேசனும் 
வனிதை நாயகியும் நிதிப திக்கு நல் 

வரங்கொ டுத்த இதி காசமீ 
தினிது கூறினை எனச்சி றந்தபதி 

னெண்பு ராணமுனி யெம்பிரான் 
கனியி னோடுமமு தங்க லந்தனைய 
கதையி னொன்றுபகர் 

னான்றுபகர் வானரோ . 


1 


445 வேத வித்தனைய விப்பி ரேசர்புரி 

வேதி மேகலைசெய் வேள்வியும் 
நாத மிக்ககிடை யும்பு ராண நவில் 

நன்ன தித்துறையு முபநிடப் 
போத முற்றவாம டங்கள் நந்தனவ 

னங்க ளும்பொதுளி யாவரும் 
காத லிப்பவுள தஞ்ச மூர் பெரிய 

2 
கஞ்ச னூர்பொருவு கஞ்சனூர் . 
446 அயனி றைந்துதிர ணாதி மூன்று நிகழ் 

அந்த வூரவத ரித்துளார் 
உயர்கு வத்தரின்மு னவிலு முத்தமர் 

உயர்ந்து ளாரினு முயர்ந்துளார் 
நயன நெற்றியர்த மன்ப ரிற்றலைமை 
நண்ணி 

னா ரருள்செய் கண்ணினார் 
இயனி ரம்புதிரு மேனி மேனிலவெ 
றிக்கு நீற்றொளிப ழுத்துளார் . 

3 
. 


173 


447 


மலைம் 


ரங்கொடி 


4 


5 


அண்ணல் கண்மணிசி 

ரங்க கங்குழைகை 
ஆக முற்றவும ணிந்துளார் 
எண்ணி லாதசிவ நாமம் ஓதியரன் 

அர்ச்ச னைத்தொழிலி யற்றுவார் 
மண்ணி னூடுகடல் 

மனித்தர் புள் விருக மாதியாய்க் 
கண்ணி னூடுதெரி பொருளி யாவு நிரை 

சிவமெ னப்பரவு காட்சியார் . 
448 ஈறி லாதசிவ னேப ரம்பொருளி 

தற்கொரையமிலை யிலையெனத் 
தேறி னார்கவலை மாறி னார்விமலர் 

சேவ டிக்குள்மனம் வைத்திளைப் 
பாறி னார்வினையை நூறி னார்பரமன் 

அஞ்செ ழுத்தின்மணி நாத்தழும் 
பேறி னார்சு தரி சனரெ னப்புவியி 

சைக்கு நற்பெயரி சைந்துளார் . 
449 நீதி வைதிகசை வத்த வப்பயிர் நி 

லத்தி னேற்றியவர் நிகழுநாட் 
சோதி மெய் பர்சிவ தீர்த்த யாத்திரை தொ 
டங்கி 

யனபொடு ந டந்துசெம் 
பாதி மெய்யினொரு மாதி ( ந்தவர்த 

லங்கள் பற்பலப ணிந்துவந் 
தாதி சைவர்குல தெய்வ மானபரன் 

ஆப்ப னூருணனி யமருநாள் 
450 தரும நந்திமடு நீர்ப டிந்துதய 

சந்தி தர்ப்பணமு யன்றெழீ இக் 
கரையி ருந்துதிரு நீற ணிந்து திகள் 

கண்டி பூண் டுயர்க டன் கழீ இப் 
புரையி கந்தசிவ மான தப்பொருவில் 

பூசை யாற்றியணி யாப்பனூர்ப் 
பரனி ருந்தசின கரம 

டைந்துவலம் 
வந்து கந்தெதிர்ப ணிந்தரோ 


6 


7 


174 


சுகம் 


451 சாந்த நீற்றர் சிவ கீல கேசர்மகிழ் 

சன்னி தானமெதிர் நின்றுவே 
தாந்த நற்று திபு கன்று பின்குரவ 

வார்கு ழற்கவுரு தன்னையும் 
போந்து பத்தினமப ழுத்த நெஞ்சொடுபு 

கழ்ந்து போற்றிமறி மால்மழு 
ஏந்து கைத்தலாத ளிக்குண் மீளவுநொய் 
தெய்தி னார் திருமுன் வைகினார் . 

8 
452 ஆதி யைத் தனத கத்தி ருத்தியசை 

வற்றி ருந்துபர வசமடைந் 
தூதி யப்பரம் 

னோலையம 
துற்றி ருந்த பொழு 

ருந்தபொழு துணர்கிலா 
தேத மற்றதொரு தம்ப மாமெனவி 

சைந்த யோகினர்வி ழித்தனர் 
தீத கற்று திரு வத்த யாமவரை 
யாதல் கண்டுதெரி சித்தரோ . 

9 
453 வரைசெய் நற்சிகரி வாயில் நீங்கி வெளி 

வந்து பார்த்த பொழு தங்கதம் 
அரைய சைத்தபர னஞ்செ ழுத்தையவன் 

அன்ப ரைச்சிவனை யவமதித் 
துரை செய் மக்கள்பவ 

மக்கள் பவ வினையெ னக்குழுமி 
யோவி யோவியெரி சுடரும் வாய்க் 
கரு நி றக்கழுதும் வழிந டப்பரிய 
கங்குல் கண்டு தனி நின்றனர் . 

10 
454 நின்று போம் வழிம 

யங்கி வானுறநி 
வந்த கோபுர நி 

கோபுரநிலைக்கண்வந் 
தொன்றி யாவர்துணை 

துணை போது வாரெனவு 
ளத்தி லுல்னினரவ் வெல்லையாய் 
ஒன்று மன்பர் செல்வ ழிக்கு நற்றுணையெ 

னப்பு குந்துதவு மாப்பனூர்க் 
குன்ற வார்சிலைய னெம்பி ரான்றனது 

கோயில் காவலளின் மேவுவான் . 


11 


175 


455 


அறுசீர் விருத்தம் 
கான்ம தக்களிற் றீருரி யெனக்கருங் 

கஞ்சுகந் தரித்தேநீர்ச் 
குன்ம ழைக்கிடை வெளிப்படா மின்னின்வாள் 

உறைபுகத் தோள் தூக்கி 
மான்ம ழுப்படை கரந்தகைத் தலஞ்சிலை 

வாளிதொட் டிமையோர்தங் 
கோன்ம லர்ப்பதம் புவிதொடு மொலியெழக் 
கோயிலின் புறம்போந்தான் . 

11 
456 யாவர் போமவ ரெனமறை முனிவர் 

அழைத்தலும் யானையா 
தேவர் தேவர் தங் கோயில்கா 

கோயில்கா வலன் பெயர் 
செப்புவர் சிவனானென் 
றோவு றாதநீ ரெங்கிருந் தெங்ஙன 

முறுதிரென் றலுங்கோயின் 
மேவி 

நாதனை வணங்கின னில் புக 
வேண்டி நின் றனனென்றார் . 

13 
457 என்ற லுந்திரு மாளிகை காறும்யான் 

இருள்வழித் துணைசெல்வேன் 
நின்ற நீரினி வரு திரென் றேகவும் 

நெகிழ்மனத் தவர்பின்போய் 
மன்றன் 

யடைதலு மந்தணீர் 
மனையிது செலும் யானென் 
முன்றி லார்மனைக் கேகுவ னெனவரன் 
மொழியமற் றவர்சொல்வார் . 

14 
458 இம்ம னைப்புற வேதிகை யிருத்தியான் 

இனிதமு தயின்றப்பால் 
பொம்ம னற்சுவை யடிசிலுய்ப் பேன்உண்டு 

போதிய லெனத்தாழாச் 
செம்ம லிற்கிடை யாட்டியும் புதல்வருந் 

தேடுவ ரெனைமூடு 
மைம்மு கத்தபா னாளிரு ளாயதென் 
மனைப்படர் வேனென்றான். 

15 


மாமனை 


176 


459 


சந்த நான்மறை வேதியர் கணமினித் 

தாழ்த்தியோ தனமேனும் 
இந்த வேலையாந் தருது நின் வில்லிடை 

யே கிமற் றயிலென்னா 
காய்கறி வருக்கமும் 

பருப்பு நெய் 
விட்டுறப் பிசைசோறும் 
தந்து பாலனஞ் சருக்கரை யொடு நிறை 

தரக்கொடுத் தனரன்றே . 


வெந்த 


16 


160 இற்றொ றும்பலிக் குழல்பவர் தாழ்ப்பரோ 

இருகையும் விரித்தேந்திப் 
பெற்றி தென்பெண்டிர் சேய்க்குமுண் டெனத்தரும் 

பெட்டியிற் சுமந்தேகி 
மற்றி ருந்துறை கோயில்புக் கயின்றணி 

மண்டபம் பலிபீடம் 
முற்றும் நன்கறி வருக்கமு மடிசிலு 

17 
முழுதிறைத் தனர்மாதோ . 


வேறு 


46i 


பின்னர்முன் னன்னங் 

காணாப் 
பிறைத்திரு முடிமே லெஞ்சும் 
அன்னம் வீற் றிருக்க வைத்தாங் 

கதுகொணர் பெட்டி ஞாங்கர் 
தன்னரு கிருத்தி நாதன் 

சயம்புவி னுறைந்தா னாகத் 
துன்னிருள் புலருங் காலைத் 

தொடர்பரி சனங்க ளீண்டி 


18 


177 


ஏசு 


462 சினகரம் புகுந்து தேவர் 

தேவனைத் தெரிசித் தேத்த 
மனநெகிழ்ந் துருகி யாங்கு 

வருதலும் முன்றி லெங்கும் 
மனைகறி வருக்க மொய்ப்பப் 

பொருந்துமோ தனங்கண் டியாவர் 
வினையிது வென்னா அஞ்சி 
மிச்சிலென் 

றகல வேகி 

19 
463 விள்கரும் பொனிற்செய் பூட்டு 

விடுத்திருங் கதவ நீக்கி 
உள்புகச் சொன்றி யாங்கும் 

றைத்திருப் பதுகண் டோர்ந்திக் 
கள்வரியார் என்னக் கண்ணீர் 

கலுழ்ந்தரன் முன்னர் 
வள்ளறன் சென்னி மேலும் 

மற்றவை யிருப்பக் கண்டார் . 20 
464 உச்சிட்டம் 

இதனை 

னை யொன்றும் 
உள்கிலா தஞ்சா தம்பொற் 
கச்சிட்ட முலையாள் பாகன் 

கதிர்த்திரு முடியின் மேலும் 
வைச்சிட்ட தென் கொ லந்தோ 

வந்தவா றென்னோ வென்னா 
மெய்ச்சிட்ட ராதி 

ராதி யாகும் 
வெருவினா ருருகி னாரால் , 

21 
465 அச்செயல் கோயில் வைகும் 

அரசுரித் தொழில்செய் மாக்கள் 
இச்செயல் புரிந்தார் யாவர் 

எனச்சினந் திருகி வார்ந்த 
மைச்சுரு 

ளோதி பாகன் 

மந்திரப் பெரியோர் தம்மை 
நிச்சயித் துரைமி னென்னா 

22 
நிறுத்தினர் தடுத்தா ரன்னோர் . 


178 


23 


24 


466 முத்திரை யிருப்பப் பூட்டு 

முறிபடா திருப்ப வுள்புக் 
கத்தமண் டபமு மிச்சில் 

அன்னமாங் காங்குச் சிந்திக் 
குத்திரக் களவு மின்றிக் 

குறிமிசைச் சொன்றியாக்குஞ் 
சித்திர மிதனை யொன்றுந் 

தெளிகிலம் யாங்க ளென்றார் .. 
467 பின்னுமுட் காப்புங் 

காப்புங் கோயிற் 
பெரும்புறக் காப்பு மேற்கொண் 
டுன்னருந் தொழில் செய் வாரை 

யுறுந்தண்ட மிழைப்ப வோலிட் 
டன்னவ ரேற்றி மாய 

மறிகிலே மென்ன வையுற் 
றென்னிது நடந்த வாவென் 

றுசாவியங் கிருக்கும் வேலை 
468 சிவமுணர் புனித ராஞ்சு 

தரிசன மறையோர் காலைத் 
தவநிய தியினை முற்றித் 

தக்கபா தலத்தி னின்றும் 
அவனியிற் றோன்றுஞ் சோதி 

அன்னவி னோத நாதன் 
நவமலர்க் கழல்கண் டேத்த 

நற்றளி யகத்துள் வந்தார் . 
469 வருதலும் நடந்த வண்ணங் 

கேட்டுளம் வருந்தி மாழ்கி 
உருகினர் பதைத்து ளெய்தி 

நோக்கினர் உனத்தா சங்கை 
பெருகினர் குறிப்பி னால்தம் 

பெட்டிவெஞ் சனஞ்சோ றென்னக் 
கருகிரு ளுடைநேற் றுற்ற 

காரணந் தெரியக் கூறி 


25 


26 


179 


470 அந்தணர் சிவனா ரென்னும் 

அவனையீங் கழைமி னென்றார் 
மந்திரக் காவல் பூண்டோன் 

வந்தெதிர் வணங்க வந்த 
தந்திர மொழிதி யென்னத் 

தளர்ந்துவாய் புலர்ந்து கம்பித் 
திந்திர சால மையா 

இம்மொழி யெனத்தாழ்ந் தானால் . 27 


471 


அங்கவன் முகத்தி னோடும் 

அகத்தியல் உணர்ந்தி யாரும் 
இங்கிவன் செயலன் றன்பர் 

இவர்பொருட் டாப்ப னூர் நம் 
திங்களஞ் சபையார் செய்த 

திருவிளை யாட்டீ தென்னாத் 
தங்களிற் றெளிந்தா னந்த 

சாகரத் தமிழ்ந்தி னாரால் 


28 


472 தஞ்சனேன் பொருட்டிவ் வண்ணந் 

தம்பிரான் புரிந்த தென்னாக் 
கஞ்சனூர் முனிவர் கண்ணீர்க் 

கடலிடைக் குளித்தார் கோயில் 
எஞ்சலில் அடியார் கூடி 

யரவொலி எழுப்பி யேத்தி 
அஞ்சலித் திறும்பூ தெய்தி 
யாடினர் பாடி 

னாரால் . 


29 


180 


சந்தம் 


தந்த தானனா தந்த தானனா 


473 கஞ்ச னூரில்வா ழந்த ணாளர்சேர் 

கங்குல் வாய நாள் வந்து காவலாய் 
நஞ்ச மூர்கிரீ பன்செல் காதைதான் 

நம்பி யோதுவோர் பம்பு கேள்வியோர் 
நெஞ்சு ளோதியா னஞ்செய் மேன்மையோர் 

நிந்தி யாதசீர் தங்கி வாழ்வரூழ் 
விஞ்சு பாவ நா 

பாவ நா சஞ்செய் தீறிலா 
வெண்பொ னீடுவே தண்ட மேவுவார் . 30 


சுதரிசனச் சருக்கம் முற்றிற்று . 


181 


சு தரிசனச் சருக்கம் 


1 நிதிபதி - குபேரன் . 


2. 


விப்பிரேசர் - பார்ப்பனர் ; வே திமேகலை.ஓமகுண்டத் 
தைச் சுற்றி வளைய விடும் கோலம் ; கிடை - வேதம் 
பயிலும் இடம் ; உப திடப்போத முற்றவர் உப 
நிடதம் கற்றறிந்தவர் ; அஞ்சம் ஊர் பெரிய கஞ்சன் 
ஊர் பொருவு - அன்ன வாகனனாகிய பிரமனின் உல 
கத்தைப் போன்ற . 


3. திரணாதி மூன்றும் அயல் நிறைந்து நிகழ் அந்த 

ஊர் என்பது கொண்டு கூட்டு . திரணாதி மூன்று - 
கால் நடைகளுக்குப் புல் , நீர் , மக்களுக்கு உணவு 
தரும் வயல் என்பன . உயர் குலத்தரின் முனவிலும் - 
உயர் குலத்தாருள் முதன்மையானவர் என நவிலப் 
பெறும் ; நயன நெற்றியர் - நெற்றிக் கண்ணராகிய 
சிவ பெருமான் ; நிலவெறிக்கும் நீற்றொளி- நில 
வினைப் பழிக்கும் வெண்மையை உடைய திரு 
நீற்றொளி. 


பனித்தர் -மானிடர் ; 


4. களம் - கழுத்து ; குழைகாது ; 

விருகம் - மிருகம் - விலங்கு . 


5. விமலர் - குற்றமற்றவர் - சிவ பெருமான் ; வினையை 

நூறினார் - வினையை அழித்தார் . 
7. கண்டி உருத்திராக்க மாலை ; சினகரம் - கோவில் 
8. நொய்து - விரைந்து ; தளி - கோயில் . 
9. ஆதியை - ஆதியாகி நின்ற சிவனை ; பரமசுக மானா 

லயம் - முழுமையான இன்பம் நிறைந்த மனமடங்கிய 
நிலை ; தம்பம் - தூண் ; 

யோகினர்.யோகயராகிய 
சுதரிசனர் ; அத்தயாமம் - நள்ளிரவு . 


182 


10. சிகரிவாயில் - கோபுரவாயில் ; அங்கதம் - பாம்பு ; 

அரை - இடை ; அசைத்த - கட்டிய , கழுது- பேய் . 


வில்லாகக் 


11. குன்றவார் சிலையன் - மலையையே 

கொண்ட சிவபிரான் . 


12. கஞ்சுகம் - சட்டை . 


13. மறை முனிவர் - சுதரிசனர் . 


14. காறும் - வரையும் ( இதுகாறும் என்றாற் போல் ) 

முன்றிலார் மனை - முன்னிடத்தைக் கொண்ட வீடு . 


15. வேதிகை -திண்ணை ; இற்கிடையாட்டி - இல்லாள் ; 

மமுைகத்த பானாள் - மை போன்ற கரிய நள்ளிரவு . 


16 . 


ஓதனம் -உணவு ; வேலை - காலம் ; அயில் -உண் . 


17. இல்தோறும் பலிக்குழல்வார் - வீடுதோறும் பிச்சைக் 

குத் திரிபவர் தாழ்ப்பரோ - மறுப்பரோ . 


18. எஞ்சும் அன்னம் - எஞ்சிய உணவு ; ஞாங்கர் - பக்கம் 

இது முதல் மூன்று பாடல்கள் குளகம் . 


20. கரும்பொன் - இரும்பு ; சொன்றி - சோறு 


21. உச்சிட்டம்- எச்சில் ; உள்கிலாது - சிந்தியாது ; வைச் 

சிட்டது - வைத்தது ; மெய்ச்சிட்டர் - உண்மையான 
சான்றோர் . 


22 மைச்சுருளோதி - கரிய சுருண்ட கூந்தலை உடைய 

உமையாள் ; மந்திரப் பெரியோர்- கோயில் பெரிய 
வர்கன் . 


183 


23. அத்த மண்டபம் - கருவறை முன் மண்டபம் ; குத்திரக் 

களவு - வஞ்சகக்களவு . 


26. ஆசங்கை - ஐயம் . 


27. மந்திரம் கோவில் ; கம்பித்து - நடுங்கி ; இந்திர சாலம் 

மாயவித்தை . 


28. ஆனந்த சாகரம் - மகிழ்ச்சிக்கடல் . 


29. இறும்பூதெய்தி - வியப்பெய்தி 


30. நஞ்சமூர் கிரீவன் - நஞ்சுண்ட கழுத்தன் , ( சிவ 

பெருமான் ) ; பா . பே . பாப நாசஞ்செய் தீதிலான் . 


சுதரிசனச் சருக்கம் முற்றிற்று . 


அப்பொழுது அகால 

184 
அரிச்சந்திரன் தீர்த்த யாத்திரைச் சருக்கம் . 

கதிரவன் குலத்தோர் இருந்து அரசு புரிந்த 
அயோத்தி நகரை அரிச்சந்திரன் என்னும் ஒரு மன்ன 
னும் ஆண்டு வந்தான் . 

எக்துயர் நேரினும் சத்தியம் 
தவறா நிலையுடைய அவன் மன்னர்க்கு உரிய நற்குண 
நற்செயல்களனைத்தும் கொண்டு கொடைமடம் நிறைந் 
தவனாக வாழ்ந்து வந்தான் . ஒரு நாள் அவன் அரச 
வைக்கு அகத்தியர் எழுந்தருளினார் . 

அவரை 
வேற்று உபசரித்து அங்கு அவர் எழுந்தருளிய காரணம் 
யாடென வினவினான் 

வினவினான் மன்னன் . அகத்தியரும் கோள் 
நிலை காரணமாக மன்னனுக்குறும் தீங்கை உணர்த்தி 
அதனினின் ), ம் தப் | தீர்த்தயாத்திரை செய்ய வேண்டும் 
என்பதைக் கூறவே வந்ததாக உரைத்தார் . அதன்படி 
அரிச்சந்திரன் அப்பொழுதே தீர்த்த யத்திரை செல்லப் 
புறப்பட்டான் அவன் கேதாரம் முதலிய வடநாட்டுத் 
தலங்களும் காஞ்சி முதலிய தென்னாட்டுத்தலங்களும் 
வழிபட்டு இராமேசுவரம் திருப்பூவணம் வழியாக இடவ 
புரம் வந்தடைந்தான் . 

அங்கு உரோமசன் என்னும் முனிவன் தவமியற்றி 
இருக்கக்கண்டு அவரை வணங்கி நின்றான் . உரோமசன் 
சண் விழித்து மன்னனை வாழ்த்தி இடவபுாத்தில் முன் 
நடந்து தான் கண்ட அற்புதத்தைக் கூறினான் இத் 
தலத்தில் பிங்கலை என்னும் இடைக்குல மடந்தையின் 
மகன் சுந்தரன் என்பவன் தன்னொத்த சிறுவரோடு 
மாடு ஈன்று மேய்த்திருந்தான் . 
மழை பிடித்துப் பொழிந்தது . சிறுவன் தன் நண்பரோடு 
சிறு குளம் ஒன்றை அமைத்து மழை நீரை அதில் 
னான் பின் ஓரிடத்தை நன்கு திருத்திக் கன்று கொண்டு 
உழுது பண்படுத்தி நெல் நாற்று நட்டுத் தினமும் குளத்து 
நீரை அதற்குப் பாய்ச்சினான் . 

இப்பயிர் ஆப்புடை 


தில் தேக்கி 


185 


ஈசனுக்காம் எனக் கூறியிருந்தான் . பயிர் வளர்ந்து கதிர் 
வாங்கிப் பால் பிடித்து முற்றிய தருணத்தில் ஆப்புடை 
ஈசனின் கோயிற் காளை அதனை மேய்ந்து தின்றது . 
கடைவாயில் பால் ஒழுகத் தின்னும் அது கண்ட சிறுவன் 
சுந்தரன் இஃது இடவபுரத்தானே என எண்ணி மகிழ்ச்சி 
கொண்டான் . இவன் மன நிலை கண்டு இறைவன் 
மகிழ்ந்து பாண்டிய மன்னனுக்குக் கனவில் உணர்த்த 
அச்சிறுவனுக்கு மன்னனவையில் அமைச்சர் பதவி கிட்டி 
யது . இக்கதையை உரோமசமுனிவர் அரிச்சந்திரனுக்குக் 
கூறி இவ்விறைவனுக்கு ஒன்று ஈந்தால் அது பலவாகப் 
பெருகும் எனக் கூறி அரிச்சந்திரனை அங்கு வாழும் 
மறையோர்க்கு ஆயிரத்தெட்டு இல்லங்கள் அமைத்துக் 
கொடுக்கச் சொன்னான் . அம்மாத்திரத்திலேயே , " இம் 
முனிவன் சொல்படிச் செய் என அசரீரி கேட்டது . 
அதன்படி மன்னன் ஆயிரத்தெட்டு வீடுகளைச் சாத்திர 
முறைப்படி அமைத்து அவற்றில் இல் துணைப் பொருள் 
களும் வைத்து உணவும் பொருளும் வழங்கி அந்தணர் 
களுக்கு நீர் வார்த்துக் கொடுத்தான் . பின்னர் கோவிலுக் 
கும் , கோபுரம் , மண்டபம் . மதில் அமைத்து விழாவெடுத் 
துத் தன் நகரை அடைந்தான் . 


186 


1 


அரிச்சந்திரன் தீர்த்த யாத்திரைச் சருக்கம் 

கலித்துறை 
474 இன்னு மோர்கதை இயம்புதுங் கேட்பவர்க் 

கென்றுந் 
துன்னி யாங்கெதிர் காலத்தி னுறுவினை துரந்து 
மன்னு மாப்புகழ் ஆயுகஞ் செல்வமும் வழங்கி 
முன்னு நற்கதி தருமெனச் சூதன் பின் 

மொழிவான் . 
465 பொதிய விழ்மலர்க் கவட்டிலை யார்த்தடம் 

புயத்துக் 
கதிர வன் குலக் கான்முளை யாமயன் மனுச்சந் 
ததியெ னத்தகும் அரசர்கள் உறைதரச் சரபு 

நதிவ ளத்தினி தமர்தரும் அயோத்திமா நகரம் . 2 
476 எம்மு கந்தொறும் சென்று சென் றினிதுநோக் 

குறினும் 
அம்மு கந்தொறு மலர்த்திரு மகள்விளை யாடுஞ் 
செம்மு கப்பெரு வாயிலும் நியமமும் செறிந்து 

பைம்மு கப்புவி மாதணி கலனெனப் பதிந்த . 3 
477 நெடுந கர்த்திரு நியதியின் பெரும்பனை நீட்டிப் 

படர்ம னைத்தழை பொதுளி நல் லணிமலர் பரப்பித் 
தொடரு மன்பதைப் புள்ளினம் நுகர்தரத் துதைந்து 
வருவி லாவண மெனுங்கனி பழுத்தசீர் வளத்த 4 

அறுசீர் விருத்தம் 
478 பரவுநகர்க் கரசனறக் கடவுளருட் 

கடலுயிர் நன் பயிர்க்கு மேகம் 
இருபொருள்வைப் பிடம் பொறையின் உறையுள் சய 

மகள் கோயில் இசையின் மூர்த்தி 
மருவி நிறை குணசயில மறிவுவிளை 

நிலமிரவி மரபின் பொற்பூண் 
ருதுமனு நூற்பொருள் மற் றயலரசர் 
புனைசிரசே கரமொய் பானோன் 

5 


187 


479 தூங்காமை அரணுடைமை படையுடைமை 

துணிவுடைமை தூய்மை கேண்மை 
நீங்காமை அறிவுடைமை நாணுடைமை 

பொறைமை புன்மை நெறிச்செ லாமை 
பூங்காமை எனக்கொடுக்கும் கொடைமடமை 

இவைதழுவிப் புரவு பூண்டோன் 
ங்காமை வகைப்பயந்தீர்த் தாறகற்றி 

யேழ் நிலங்கோல் செலுத்தா நின்றான் . 6 


கலித்துறை 


480 செயிரில் கோசல நாட்டினும் 

பதியினும் செறிந்து 
துயரி னால்வகைப் படையினும் 

அமைச்சினும் துலங்கும் 
றயர்வில் கற்புடை மனையினும் 

சேயினு மாகத் 
துயரி னும்புகல் சத்தியம் 

புரப்பதொன் றுடையோள் . 


7 


481 இவர்த ருந்திருப் பெயரரிச் 

சந்திர னென்போன் 
அவனி ருந்தர சியற்று நா 
ளலைகடல் குடித்த 

வணடை தலுங்கடை 
புரப்பவன் சார்ந்தங் 
கவனி காவலற் குணர்த்தினன் 

விரைவினாங் கெழுந்தான் . 


தவன 


8 


188 


482 நடந்த ருக்கிய மாதிய 

நன்புரோ கிதர் கொண் 
டடைந்தி டத்தமிழ் முனிவனைப் 

பூசனை யாற்றித் 
தொடர்ந்த மெய்த்தவந் தீர்த்த நந் 

தனந்தருச் சூழல் 
படர்ந்த புள்முதல் வினவலு 

மருளொடும் 


9 


பாரா . 


483 இனிய நாடுநன் குடியும்பங் 

காறிலொன் றீந்த 
துனியில் செம்பொருட் கோசமும் 

மாண்படைத் தொகையும் 
கனியு மென்மொழி மகார்முதல் 

வினவியும் கரவின் 
முனியும் வேந்துடன் முகமனங் 

கிருந்தெதிர் மொழிய . 


10 


484 இருகை கூப்பி நின் றிற்றை நாட் 

காறும்யா னிழைத்த 
பரவு பூசனை விரதநற் 

புண்ணியப் பயன் போல் 
தெரிசனங்கொடுத் தெழுந்தரு 

ளினையிவண் சேர்ந்த 
பரிச தென்னவை செயுங்கருத் 
தெனக்கெனப் பகர்ந்தான் . 


11 


189 


485 இனன்கு லத்தவ கேண்மதி 

எம்மிருக் கையில் யாங் 
கனித வத்தியா னத்திருந் 

தருளுமக் காலை 
நினது சன்மநா ளிராகுமே 
வவும்நெடும் பீடை 

ருத்தவுங் கண்டவை 
யுரைப்பவீங் குற்றேம் . 


வை 


17, 


486 திருத்த யாத்திரை நீசெயிற் 

றீரு நற் றினமும் 
பொருத்த முற்ற நல் லோரையும் 

புகுந்ததிப் பொழுதே 
விருப்பி னாற்கடி தேகுதி 

எய்தும் நின் வேட்கை 
யிருத்தி யேற்புகுந் துயர் என 

ஏகினன் முனிவன் . 


13 


487 விரைந்து வேந்தனும் யாத்திரை 

போய்வர வீக்கம் 
பொருந்து றாது நங் கரிமுக 

விமலனைப் பூசித் 
தருந்து வித்துயர்ந் தோர்க்குத்தக் 

கணையொடு மடைகாய் 
திருந்து றக்கொடுத் தாசிபெற் 

றனுக்கையிற் சென்றான் . 


14 


488 பெருந்த வத்தனி வசிட்டனு 

மளவில்விப் பிரரும் 
பரிந்து முன்செல நிதியொடுந் 

தொடர்ந்துபின் படர்ந்து 


190 


பொருந்தி நீடுகே தாரத்தி 

னறும்புனல் தோய்ந்தங் 
கிருந்த சங்கரற் கண்டடி 
வணங்கின னேகி . 


15 


எண்சீர் விருத்தம் 


489 மிடைவெதிரி காச்சிரமந் 

தனிலடைந்து வேத 
வியாதனைக்கண் டுயர் நர நா 

ராயணரை வணங்கித் 
தடையில்கோ மதிசிந்து 

கண்டகை தற் சரையு 
சங்கமநீர் பிரயாகை 

யினுமூழ்கிக் காசி 
யிடைமருவிக் கங்கைமணி 

கன்னிகையின் ஆடி 
யாரினுமிக் காம்விசுவே 

சனையுமையைத் தூண்டிக் 
கடகளிற்றை யுலோலாதித் 

தனைக்கால வடுகக் 
கடவுளைமா தவனையெதிர் 

கண்டுதொழு தங்கண் 


16 


490 அறுசுவையூண் 

மறையவரை 
அருத்தினன்பின் கயைவந் 
தடைந்தியல்பற் குனிதோய்ந்து 

சிரார்த்ததருப் பணத்தோ 
டுறுந்திரளோ 

உ கவிவர நதிபோ 


தனபிண்டம் 


191 


யுவாக்கலக்கு மிடம்படிந்தா 

யிரங்குடஞ்சுட் டளித்துத் 
தெறும்பவந்தீர்த் தருள்சக நா 

தம்பணிந்தெம் பெருமான் 
சீசயிலங் காளத்தி 

வேங்கடஞ்சென் றிறைஞ்சி 
மறைபயிலே காம்பரத்தெம் 
பரம்பரனை 

வணங்கி 
வரதராச னைத்தெரிசித் 

தேத்தியகம் மகிழ்ந்தான் .. 


17 


491 அறந்தழைக்கும் காஞ்சி கடந் 

தம்மை நடம் பரவும் 
ஆலங்கா டருணைபழ 

மலைபணிந்து தில்லைப் 
புறந்தழைக்கும் திருவெல்லை 

தாழ்ந்துதிரு வீதி 
புகழ்ந்துதொழு தேழ் நிலைக்கோ 

பு : ம் வணங்கி மணிவாய் 
திறந்தழைக்கும் சுருதியும் 

நிடப்பொருளி னுருவஞ் 
சிறந்ததிரு வம்பயத்திற் 

றிகழ்ந்தொருபாற் பச்சை 
நிறந்தழைக்கும் உமைகளிப்ப 

அருள் துளிப்ப நடஞ்செய் 
நிமலனடி பழிச்சியுள 

நெகிழ்ந்துருகி நின்றாள் . 


18 


492 அங்கிருந்து கழுமலப்பொற் 

பதியடைந்து வாஞ்சி 
யங்குடமூக் கிடைமருது 

வேதவனஞ் சாய்க்கா 


192 


டெங்கு நிகழ் திருவாரூர் 

பெருந்துறைசீ தளிப்புத் 
தூரிறைஞ்சி சேதுவிற்சென் 

றிருஞ்சிலைக்கோ டியினிற் 
சங்கையற நானவிதிப் 

படிமூழ்கி யாதித் 
தனிச்சுடரையி ராமந 

யகனையடி பரவிப் 
பங்கயப்பூம் புனலா டிக் 
கோசமங்கை 

யரனைப் 
பணிந்துதிருக் கானப்பே 

ரூர்தொழுது படர்வான் . 


19 


493 


ஆதித்தம் பரத்திருப்பார்க் 
கரபுரமே 

னாளின் 
அத்திமலர் தரச்செய் பிதிர் 

முத்திபுர மெனப்பேர் 
ஓதியதென் பூவணத்தின் 

அரசர்பிரான் அடைந்தங் 
குற்றமணி கன்னிகையி 

னாடியுயர் பிதிர்கட் 
கேதமிலெட் டருப்பண நன் 

களித்துரிய மரபின் 
இரவிபுரி பூசனை கொண் 

டிருந்ததனிப் பொருளைச் 
சோதியைஞ னச்சடரைச் 

சுடரொளியை ஒருபாற் 
சுந்தரமின் னனையுமையைத் 

தொழுதுருகித் துதித்தான் . 


co 


193 


494 


ஆங்ககன்று பரங்குன்றத் 

தமர்பவளக் குன்றை 
அலங்கிலைவேற் படைமணியை 

யடிதொழுது மதுரைத் 
தேங்கமழ்பொற் கமலந்தோய்ந் 

தருள்சித்திக் களிற்றைச் 
சேனயனக் கரும்பையணி 

யாலவா யமுதைப் 
பாங்குறக்கண் டிரசிதமன் 

றாடல்தெரி சித்தப் 
பதிகடந்து வசிட்டனொடும் 

பனவரொடும் படர்ந்து 
பூங்கதிர் தித் திலஞ்சுருட்டுந் 

திரைவேக வதிநீர்ப் 
பொருகரைப்பா லிடவபுரத் 

திரு நகர்புக் கனனால் . 


21 


எழுசீர் விருத்தம் 


495 ஓல நீர்த்தி ரைப்ப சுந்த 

உங்கு டைந்து சோமசன் 
கூல நீடி யோக மெய்தல் 

கண்டு கைகு வித்துமுன் 
நேர நின்ற போது 

தவன்வி ழித்து ணர்ந்து நீர் 
ஞால நாத நின்வ ரத்து 

நல்வ ரத்தெனச்சொலா . 


சால 


22 


194 


வையை 


496 கண்டு நாள னே 

னேக முண்டு 
காணெ னப்பு கன்று பின் 
மண்டு நீர்த்த ரங்க 

வாலு கத்தை அன்னமாய்ப் 
பண்டு காணு நா 
திக்குள் வைகு 

வைகு மேன்மையார் 
விண்டு கூறு வாரிந் நாள்வி 

யப்ப தொன்று கண்டனன் . 


நாத ரிப்ப 


33 


497 என்சொல் கேனெ னப்ப ணிந் 


லங்கு செங்கை 

செங்கை வேலினான் 
தன்சொ லிற்று தித்து நின்று 

சாற்றொ ணாத தேனுமென் 
முன்சொ லத்த குந்த யாவின் 

மொழிகெடனத்த போதனன் 
இன்சொ லிற்பு கழ்ந்து மன்ன 

வீது கேளெ னச்சொல்வான் , 


24 


498 தலையெ னச்சொ லிந்த மாத்த 

லத்து ளாளோர் தையல்பிங் 
கலையெ னத்த கும்பெ யர்க்கு 

உத்தி மாடு கன்றுளாள் 
இலையெ னச்சொ லாது பால்நெய் 

என்றும் விற்றுண் வாழ்க்கையாள் 
லையெ னக்கொ டாது 

ரைந்த ளிக்கு மேன்மையாள் . 


டாது மோர்வி 


25 


195 


499 இழுது நாறு மேனி 

மேனி யாள 
ளித்த சேயெம் 

சேயெம் மீசனைத் 
தொழுதுள் நேசம் எய்த வந்த 

சுந்த ரப்பெ யரினான் 
பழுதில் கன்றி னங்க ளாயர் 

பால ரோடு மேய்க்கும் நாள் 
பொழுது தோகி லாத கால 

மாரி நாள்பு குந்ததால் . 


26 


500 புடையு டுத்த சிறுவ ரோடு 

மழைபொழிந்த போதெலாம் 
படலீ டைத்தன் உடலொ டுக்கி 

நிற்ப னங்கோர் பகல் மனத் 
திடையெ டுத்த வேட்கை 

வேட்கை யாலி 
ரைத்த வாய்ம காரொடு 
மடைதி ருத்தி யோர்குளம்வ 

குத்து நீர்ம றித்தனள் . 


27 


501 கோட்டி நீர்நிறைந்த பின்கு 
றித்த பிள்ளை 

மைவிளை 
யாட்டி னாலோர் சூட்ட டிக்கு 

மைது நன்னி லஞ்சமைத் 
தோட்டி வந்த கன்றை விட்டு 

ழக்கி வெண்ணெய் போற்குழைத் 
தீட்டு சேறு செய்து நாற்றெ 

டுத்து வந்து நட்டரோ . 


28 


196 


502 இந்நி லத்தி லிதுவி ளைந்த 

தென்னில் இந்த வையை நீர் 
பொன்னு முத்த முங்கொ ழித்த 

பூந்தி ரைக்க ரைக்கணே 
கன்னி பக்கம் நின்ற கீல 
கப்பி ரான்ற 

னக்கெனாப் 
பன்னி நித்த லும்பு குந்து 

பாது காப்ப தாயினான் . 


29 


503 திறந்து விட்டு நீர்தி னஞ்செ 

லுத்து போது சிறுகுளம் 
வறந்து விட்ட தஃதறிந்து 
urd ard of 

லான்சு ரந்தபால் 
கறந்து விட்டும் அம்ம ருங்கு 

கன்று மேய்த்தும் நாடொறும் 
மறந்து விட்டி டது மேல்வ 

ளர்த்து நன்ப யிர்செய்தான் . 


30 


504 பால்பி டித்து முற்றி நற்ற 

லைப ழுத்து பக்குவத் 
தால்பி டித்தி ருந்த றஞ்சொ 

லண்ணல் செங்கை முத்தலை 
வேல்பி டித்த காலி 

காலி னான்ளி 
ரும்பி மேய்தல் கண்டு நன் 
கோல்பி டித்த 

னண்டர் 
கோன்ம கிழ்ச்சி கூர்ந்தரோ . 


கைய 


31 


அறுசீர் விருத்தம் 


505 கால்பாய வெருண்டுவயற் கயல்பாய 

நுரைபாய்ந்து கடைவாய் தோறும் 
பால்பாயக் கதிர்மேய வாப்புடையால் 

நயனநீர் பரந்து பாயச் 


197 


சால்பாய வுவகைமனத் தலைபாய 

ஆவுருவந் தனைக்கொண் டெங்கோன் 
சேல்பாய்மை விழிபாக னாப்புடையான் 
நுகர்வதெனத் தெளிந்தான் மன்னோ . 

32 


506 அச்செயல்கண் டணியாப்ப னூருடையான் 

மகிழ்ந்து விரைந் தண்டர் கோன்றன் 
மெய்ச்செயல்பாண் டியற்க்குணர்த்தி 

யமைச்சுரிமை 
அவகளிப்ப வேண்டு மென்னா 
விச்சையிற்சொற் பனஞ்சாதித் திரந்தனர்யா 

தொன்றேனு மீந்தோர் வேண்டின் 
முச்சகமு மளிப்பனிந்த மூர்த்திவரப் 

பெருங்கருணை மூர்த்தி வேத்தே . 33 


507 ஆதலின் நீ யாயிரத்தெட் டருமறையோர்க் 

கித்தலத்து ளமைத்தீ யேல் நாள் 
மூதிரையா னுவக்குமென வுரோமசன்மத் 

திரத்திருவாய் மூடு முன்னம் 
தீதகலிம் முனியுரைத்த படியெமக்குள் 

உவகை தரச் செய் நீ யென்னாச் 
சோதிகொள்வா னகடுகிழித் தொருமொழிவேந் 
திருசெவியிற் றூங்கிற் றன்றே . 

34 


508 சிந்தையிடஞ் சுருங்கமலர் பெருங்களிப்பாற் 

சிவன் கோயில் சென்று சூழ்ந்து 
வந்துபணிந் தன்னவினோ தனைக்குரவங் 

கமழ்குழலை வழுத்தி மீண்டும் 
முந்துவசிட் டனையுமுரோ மசனையுங்கேட் 

டுரியசுப முகூர்த்தம் வைத்துத் 
தந்திர நூற் படியிருதன் கடுத்தவாயி 

ரங்கிரகஞ் சமைத்தான் மன்னே . 35 


198 


579 இலவணமுற் சுவைப்பொருளும் உரலுலக்கை 

இல்லுறைகல் இந்த னத்தோ 
டலர் தருவெண் சாலிவல்சி கறிக்கினிய 

காய்வருக்கம் அறுவை பொற்பூண் 
குலவியவெண் கலமாதி பாத்திரமா 

வினமின்ன குறித்து வெவ்வே 
றுலைவிலகந் தொறுமமைத்தந் தணர்கையினீ 

ரொடுமளித்தான் ஒருசொல் வேந்தன் . 36 
510 இருபிறப்பி னோர்க்கருளா யிரத்தொடிரு 

நால் குபங்கில் இருபங் கென்றும் 
ஒரு பிறப்பு மிலிக்குதவிப் பிரகாரங் 

கோபுரங்கண் டுயர்ந்த தீர்த்தக் 
கரையிருக்கும் மண்டபஞ்செய் தளவிலணி 

யாடையொளி கஞலத் தந்து 
புரையறுக்கும் புனிற்றா வீ ரைந்நூறு 
திரிசூலம் போகட் டீந்தான் . 

37 
511 பின்னராப் புடைய பிரான் மலர்க்குரவங் 

கமழ்குடிலெம் பிராட்டி பாதந் 
தன்னையாத ரத்திறைஞ்சி வசிட்டனொடும் 

அயோத்தி நகர் சார்ந்து துந்து 
வென்னுமோ ரவுணனுடல் தடிந்தசுடு 

சரவேந்த னிருந்தா னப்பாற் 
றுன்னியோங் கசத்தியத்தோ டத்தினுறா 

தரசியற்றிச் சுவர்க்கஞ் சேர்ந்தான் . 38 
12 பொற்றகடு நிரைத்தனைய பூங்கொன்றை 

வனத்தமலன் புகழ்மை கேட்கப் 
பெற்றிடு நிம் மால்யானும் 

னும் பவித்திரமா 
னேனென்று பேசி மோனம் 
உற்றிருந்த சூதபவு 

சூதபவு ராணிகனை 
ஆப்பனூ ருடையா 
கற்ற முனிக் கணம்பூசித் தருள்பெற்றா 

39 
னந்தமதிற் கலந்தார் மன்னோ . 


னாகக் 


199 


சந்த விருத்தம் 


தான தனனதன தானனா 


513 


ஈச னிடவபுர 
னிடவபுர மான்மியம் 

ஈது பரமசிவ னாலயம் 
வீசு நதிபுனித மாமிட 

மேவி வினவுமவர் பான்மன 
நேச முறவுரைசெய் வோர் தினம் 

நீடு செவியினுகர் வோர்வினை 
மாசு கழுவுவர்ப ராபரன் 

மலரடியுள் வாழ்வரால் . 


வாச 


40 


வாழ்த்து 


அறுசீர் விருத்தம் 


814 தெய்வமறை யவர்விளங்கச் சிவசமய 

மனுவேந்தன் செங்கோல் ஓங்கப் 
பெய்வளங்கூர் மழைபொழிக மன்னுயிர்க்கின் 

பம்பொலிக பெரியோர் வாழ்க 
மெய்வளர் நந் திருவாப்ப னூருடைய 

பரமர் திரு மேனி தீண்டும் 
சைவர்குலம் பெருகவான் றளிபுதுக்கும் 

அன்பர் குழாம் தழைக்க மாதோ . 41 


அரிச்சந்திரன் தீர்த்தயாத்திரச் சருக்கம் 

முற்றிற்று . 
திருவாப்பனூர்ப் புராணம் முற்றிற்று . 


என்னும் பறவைகள் : ஆவண 

200 
அரிச்சந்திரன் தீர்த்தயாத்திரைச் சருக்கம் 
1 . துரந்து - விரட்டி ; ஆயுகம் - ஆயுள் . 
3. செம் முகப்பெருவாயில் -செம்மையாக அமைந்த முகப் 

பினை உடைய பெரிய வாயில் ; நியமம் - தெரு . இஃது 

அடுத்த பாடலுடன் குளகம் . 
4 . நியதி - வீ A ; பெரும்பணை - பெரிய கிளை ; நியதியின் 

பெரும்பணை - தெரு எனும் பெருங்கிளை ; மனைத் 
தழை - வீடுகள் என்னும் இலைகள் ; 
மெனுங்களி - கடைத்தெரு என்னும் பழம் ; இப்பாட 
லில் நகரம் மாமாக உருவாக்கப்படுகிறது . 


மன்பதைப் 


5 . 


இருபொருள் - கல்வி செல்வம் என்னும் இருபொருள் ; 
பொறை - பொறுமை ; நிறைகுணசயிலம் - நிறைவான 
குணத்தில் மலை போன்றவன் . 
இறுதியில் வரும் ஒப்பனோன் என்பதை எல்லாவற் 
றுடனும் கூட்டுக . 


6 . 


கொடை மடமை- முன் வந்து பெற்றவரே மீண்டும் 
வந்து வேண்டினும் வரையாது கொடுக்கும் தன்மை ; 
புர்வு - வளம் ; ஏழ் நிலம் - ஏழுலகம் ; ஐவகைப் பயம் 
தன்னால் . தன்சுற்றத்தால் , பகைவரால் , கள்வரால் , 
படைத்திறத்தால் , ஆகிய ஐந்து வகையாலும் ஏற் 
படும் அச்சங்கள் . ஆறகற்றி - ஆறு ஆவன காமம் , 
குரோதம் , லோபம் மோகம் , மதம் , மார்ச்சரியம் 
என்பனவாம் . இவ்வாறனையும் நீக்கி . 


7. செயிர் - குற்றம 


8 . 


கடல் குடித்தவன் - அகத்தியன் ; கடைபுரப்பவன் 
வயிற் காவலன் . 


201 


9. நந்தனம் - நந்தவனம் . 


10. துனி- குற்றம் ; பொருட்கோசம் - பொருளின் ஈட்டம் ; 

மகார் - மக்கள் பா . பே . இனிது நாடு . 


12 . 


13 . 


இனன் குலம் - சூரிய குலம் . 
திருத்த யாத்திரை- தீர்த்த யாத்திரை ; ஓரை - காலம் , 
இருத்தியேல் - இருப்பாயேல் . 


14 . வீக்கம் - இடையூறு ; 

கரிமுகவிமலன் - விநாயகன் ; 
தக்கணை - தட்சிணை ; அடைகாய் - வெற்றிலை , 

பாக்கு ; அனுகையில் - விடை கொண்டு . 
15. விப்பிரர் - அந்தணர் ; கேதாரம் - இமயமலையில் 

உள்ள ஒரு சிவத்தலம் 


17. வெதிரிகாச்சிரமம் - பதிரிகாசிரமம்-இலந்தைவனம் ; 

மணிகன்னிகை - காசியில் உள்ள ஒரு தீர்த்தம் ; 


17. பற்குனி - பல்குனி என்னும் பெரிய நதி ; ஓதனம் 

அரிசி உணவு , உவா - கடல் ; 


18. அருணை -திருவண்ணாமலை , பழிச்சி -போற்றி ; 


19. கழுமலம் -சீர்காழி; குடமுக்கு - கும்பகோணம் : வேத 

வனம் - திருமறைக்காடு - வேதாரணியம் ; பெருந் 
துறை - திருப்பெருந்துறை ; சிலைக்கோடி - தனுக் 
கோடி ; கோசமங்கை - உத்தர கோச மங்கை ; 
பா.பே .: 1. எங்கு நிறை திருவாரூர் ; 2. சீர்தளிர 
புத்தூர் . 


20. பார்க்கரபுரம் - பாஸ்கரபுரம் ; அத்தி - எலும்பு . 


பனவர் . 


21. இரசிகமன்று- வெள்ளியம்பலம் - மதுரை ; 

அந்தணர் ; வேகவதி - வைகை . 


202 


22. ஓலநீர்த்திரை ஒலிக்கும் நீர் அலை ; உரோமசன் . 
ஒரு முனிவர் ; கூலம் - ஆற்றங்கரை ; 

தவன் - தவ 
முடையவன் . 


23. தரங்கம் அலை ; வாலுகம் - மணல் . 


24. செங்கைவேலினன் - அரிச்சந்திரன் . 


25. குடத்தி- இடைக்குலப்பெண் . 


26. இழுது - நெய் ; பொழுது தேர்கிலாத - காலம் கண்டு 

ணராத ; காலமாரி காலத்தே பொழியும் மழை . 


27. புடையுடுத்த - பக்கத்தே உள்ள , இரைத்தவாய் 
மகார் - ஆராவரிக்கின்ற சிறுவர்கள் ; பா . 

பே .: 
பகல் மடுத்திடையெடுத்த 


30. மாசிலான் - குற்றமற்ற பசுக்கள் . பா . பே . : வறந்து 

விட்டதை யறிந்து . 


31. முத்தலை வேல்பிடித்த காலின் ஆன்- ( அடையாளத் 

திற்காக ) காலில் திரிசூலக் குறியிட்ட பசு . 


34. மூ தி ரையாள் . திருவதிரையான் -சிவபெருமான் ; 

வானகடு - வானவெளி; பா பே .: யெண்ணாள் . 


35. இரு நான்கடுத்தவாயிரம் ஆயிரத்தெட்டு ; பா . பேர் 

முகிழ்த்தம் . 


36. இலவணம் - உப்பு ; இல்லுறைகல் - ஆம்மி முதலாயன 

இந்தனம் - விறகு ; வெண்சாலி வல்சி - வெண்மையான 
நெல்லரிசி ; அறுவை - ஆடை , உலைவில் 

உலைவில் . குறை 
வற்ற . 


203 


37. இருபிறப்பினோர் - அந்தணர் ; ஒரு பிறப்பிலி - சிவ 

பெருமான் ; ஒளிகஞல - ஒளிவிளங்க ; புரையறுக்கும் 
குற்றமற்ற ; புனிற்றா - இளங்கன்று உடைய பசு . 

. 


38. ஆதரம் - அன்பு; துந்து - ஓர் அசுரன் ; தோடம் - குற்றம் . 


அரிச்சந்திரன் தீர்த்தயாத்திரைச் சருக்கம் முற்றிற்று . 

திருவாப்பனூர்ப் புராணம் முற்றிற்று . 


204 


பாட்டு முதற்குறிப்பு அகராதி 


( பாடல் வரிசை எண் ) 


அக்கணத்தெழு 


193 


அத்திருநகர் 


153 


அங்கணர்சிவந்த 


150 


அந்தகாரிகங் 


346 


அங்கணன் 


139 


அந்தண் கயிலை 


21 


அங்கவன் 


471 


அந்தணர் 


470 


அங்கிருந்து 


492 


அந்தணீர் 


43 


அச்செயல்கண் 


506 


அந்த நாள் 


173 


அச்செயல் கோயில் 


465 


அந்த மாற்றம் 


226 


அடர்பூதநாத 


377 


அந்தவேலை 


188 


அடியனேன் 


126 


ந்தோ தெருமரு 


372 


அடும்போதரனை 


220 


அந்நகர்க்கிறை 


75 


அடைந்த ரகசிய 


350 


அப்பகல் 


230 


அடைந்து திரு 


14 


அப்பிகைகுரவம் 


209 


அடைவிலாண் 


30 


அம்மொழிப்படி 


232 


அண்ணல் கண் 


447 


அமுதின் உரைக்கு 


224 


அணியாப்புடையார் 221 


அமைச்சியற் 


97 


அத்தனிச்சிவ 


51 


அயனிறைந்து 


446 


205 


386 


அயிராணி 


அறந்தழைக்கும் 


491 


399 


அரசுரிமைபுரி 


அறுசுவையூண் 


490 


355 


அரணி திருத்தி 


அன்படைமனத் 


141 


அருக்கிய முதலிய 


38 


அன் றியாப்புடை 


179 


அடுத்த மண்டப 


249 


அன்றியும் பசித் 


238 


86 


அரைசன் முன் 


அன்னகரிலிங்க 


328 


அல்லல் புரியும் 


362 


அன்ன செய்தி 


178 


அலத்தகத்தளி 


414 


அன்ன நடைவந் 


144 


அவ்வருந்தவ 


33 


அன்னவரை 


130 


411 


அவ்வரைப்புறத் 


275 


அன்னவனொடு 


9 / 


அவ்வழிவேட்டம் 


அன்னவுபாயம் 


228 


34 


65 


அவ்விடைக்கனல் 


அனைத்து மோதிய 


327 


அனைய காலை 


298 


அவ்விடைமருவி 


அவ்வுரைபோய் 


10 


அனைய தூணவை 


71 


அவனி மடுத் 


353 


அனையவன் 


406 


185 


அழைத்து நீள் 


ஆங்ககன்று 


494 


78 


245 


ஆடளிக்கு 


அளவில் பாற்கடல் 


368 


ஆடுவாரயல் 


109 


அற்றலுமென் 


206 


ஆதலினிச் 


114 


இசைய நந்தன 


183 


ஆதலினீ 


507 


இடவதீர்த்தத்தை 


205 


ஆதிசிதம்பரத் 


493 


இடிக்கும்வெம் 


299 


ஆதிசைவரின் 


19 . 


இடிக்குலஞ்சிலை 


195 


ஆதி நாளில் 


207 


இத்தகைச்சிவ 


256 


ஆதி நூலொடு 


178 


இத்தகைத்த 


416 


ஆதியாகம 


239 


இத்தலப் பெயர் 


203 


ஆதியாய் நடுவாய் 


429 


இந்தமாக் கதை 


45 


ஆதியைத்தன 


452 


இந்நிலத்தி 


501 


ஆதியையடி 


264 


இந்நூல்கொளுத் 


358 


ஆப்புடையமலன் 


63 


இப்பால் நீ 


211 


ஆமத்தார் 


274 


இப்பெரும்பொரு 


421 


ஆயுமுனிமகன் 


443 


இப்பொழுதிங்ஙன 


59 


ஆருமின்சுவை 


409 


இம்மனைப்புற 


458 


ஆவாவொரு 


365 


இமவரைப்பிடி 


410 


இக்கதையமுத 


167 


இரதஞாயிறு 


80 


இகழ்கின்ற 


383 


இருகை கூப்பி 


484 


207 


ருகையொரு 


356 


இன்ப முற்றடி 


253 


இருந்தனன் 


315 


இன்ன தன்மை 


295 


இருந்திசைப்பாலர் 


432 


ன்னதாய 


இருந்துவாய் 


99 


இன்ன மோவரம் 


204 


இருபிறப்பினோர் 


510 


இன்னுங்கதை 


403 


இருவிழிமென்புனல் 308 


இன்னுமோர் கதை 


474 


இருளாய் 


379 


இனன் குலத் 


485 


இரைத்த காதல் 


242 


இனிதுன்றெரிசனம் 310 


இலவணமுற் 


509 


னிய நாடு 


483 


441 


இவ்வகைதுதித் 


397 


இனிய வகை 


431 


ஈசனிடவபுர 


513 


இவ்வூர் மனித்தர் 


48 | 


இவர் தருந்திரு 


3 5 


ஈதற்புத 


இவையலால் 


363 


ஈதெலாமுன் 


219 


499 


இழுது நாறு 


ஈவற்றலோபி 


38 ) 


ளமையும் 


117 


258 


ஈறிலன்ன 


460 


ஈறிலாத 


இற்றொரும் 


448 


989 


உச்சிட்ட மிதனை 


464 


இறந்த ஆடவற் 


384 


உடல் குழைந்துருக 


156 


இறை கோயில் 


208 


உடுத்த நீரகழ் 


67 


எண்னிலிவ் 


431 


உண்ணா அமுதே 


215 


எண்ணீர்மை 


180 


உண்ணு மேரியின் 


174 


எம்முகந் 


476 


உம்பர் தொழுங் 


209 


எருதூர் திருவிடை 


831 


உயர் கீல கேச 


390 


எவ்வுயிரேனும் 


302 


உயரிடப் புரி 


55 


எவ்வுருவில் 


131 


உரிய பங்கினுக்கு 


198 


எழுந்தயர் 


434 


உரியவாப்பனூ 


216 


எறிந்ததெண்டிரை 


342 


உரிய வேள்வி 


26 


என் செய்தார் 


116 


உரைத்தமிழ் 


10 


என் சொல்கே 


497 


உலகெலாம் 


159 


என் மனத்தெழு 


420 


உவந்தசிந்தை 


335 


என்ற நாதனை 


236 


உள்ளில்வன் 


423 


என்றபோதத் 


292 


உளமுஞ்செவி 


402 


என்றலும் சூழ்ச்சி 


104 


ளைமதி 


263 


என்றலும் திரு 


457 


உற்பவ மகிழ்ச்சி 


151 


என்றினைய 


247 


ஊடுமின்கொடி 


265 


என்று கூறலு 


186 


ஊர் நோக்க 


370 


என்றுரைகொடுப்ப 312 


209 


என்றென்றரற்றி 


182 


ஒற்றை யா 


128 


என்றோதியோதி 


383 


ஓமெனு 


438 


என்ன நின்றேத்தி 


163 


ஓல நான்மறை 


50 


என்ன பாவமிது 


300 


ஓல நீர்த்திரை 


49 


என்னலுஞ் 


42 


ஓவருங் கொடிய 


311 


என்னவேத்தி 


348 


கங்கை யமுனை 


364 


313 


என்னுயிரமைச் 


473 


கஞ்சனூரில் 


187 


எனவுரைத்தணி 


கடிகையைந்தென 


28 


322 


ஏயவந்நகரி 


78 


கடைதவிரறம் 


ஏற்றுயர் கொடி 


13 


கண்குடை சோதியும் 83 


ஏனை மாக்களு 


418 


243 


கண்டப்பொறி 


23 


கண்டனன் மதியை 


317 


ஐய நீயுயிர் 


326 


ஐயவிப்பாவம் 


கண்டு நாளனேக 


496 


92 


கண்ணடியனைய 


281 


ஒண் கதிர் 


278 


கண்ணுதல்வானவ 


134 


ஒரு சிறு நூல் 


1 


கமழ்முலைச் 


246 


ஒருமையினோர்ந்து 


108 


கரியமணி 


9 


ஒருவர் பின் 


27 


129 


கரியவண்டெனுங் 


ஒழியாத பேருவகை 


210 


கருத்தழிந்தி 


197 


398 


காரணஞானத் 


கருத்தோடரச 


359 


கால்பாய 


505 


6 


கரு நடங்கழிக்குங் 


கால் புகத் 


135 


58 


கருப்பஞ்சாறன்ன 


455 


கான்மதக் 


8 


4 


கருமாவையரி 


கானேறு தரு 


269 


கானோய் முழு 


371 


கழுதுவாய் 


கற்புக்குரிய 


218 


136 


கிடங்கர் சூழ் 


கறைமிடற் 


440 


கிடைப்பரிய 


I5 


கன்னிகுரவம் 


155 


கிருதமாலையி 


252 


கன்னியராடலே 


271 


குணவிராசத 


428 


கனிநறுஞ்சுவை 


821 


குரவங் கமழ் குழழ் 


376 


கனியினைப் 


21 


குரங்கமழ்ந்த 


392 


காண்டலும் 


112 


குரைமுகவூர்தி 


323 


காதரப்பெருங் 


297 


குவடுபட்ட 


296 


காதிகாதலன் 


139 


குற்ற மிக்க 


405 


காந்தனிடத்தி 


222 


கூவிளி பம்பை 


87 


காப்புடையார் 


3 


கேட்ட மா தவர் 


259 


காரணக்கடவுள் 


197 


கேட்டாள் மதி 


225 


211 


கேடுற்று 


385 


சன்னிதித்தெரு 


254 


கொங்கலர் 


303 


சாந்த நீற்றர் 


451 


கொய்யவே 


117 


68 


சால நீள் சுடர் 


கொல்லுங்கணை 


366 


44 


சாற்றிய புராணம் 


419 


கொலைவிழைந்தவர் 293 


சித்தமுள் 


கொலை விளையாடும் 273 


சிந்தையிடஞ் 


508 


48 


கொன்றை பாதிரி 


சிமையநெடு 


307 


501 


கோட்டி நீர் 


சிவமுணர் 


468 


304 


சிற்பநூற் 


248 


கோதா விரிகண 


189 


கோதிலாத 


73 


சிற்பரன் றிடு 


சிறுமைகண் 


272 


105 


சதமறா துறுந் 


175 


சின்னிலத் துறு 


149 


சந்தமுமீசன் 


349 


சினக்குறும் 


459 


சந்தநான்மறை 


462 


சினகரம் புகுந்து 


282 


சந்தனக்கலவை 


325 


39 


சினந்தலை 


சந்தவந்தன 


94 


சரத்தினைத் 


286 


சீதவம் புய 


168 


324 


சுடர்சூழுநெடு 


சராசசரடங்கள் 


160 


சன்னிதிக்கண் 


233 


சுடர் மழுப்படை 


212 


சூழ்ந்தொளிர் 


306 


தனிமாதவர்தம் 


401 


செந்தமிழ்த் 


331 


தாணுமெய்த் 


333 


செம்புலம்படர் 


98 


தார்புகுதடம் 


154 


செம்மைநெறி 


132 


தாரமல்லவர் 


294 


செயிரில் கோசல 


480 


தான்கரைந்துருகி 


124 


செவ்வாய் கமுதா 


229 


தானந்தவங் 


171 


305 


சைவாகமமுறை 


திரிபுரவிசய 


158 


சொற்படி முனிவன் 318 


திருத்தயாத் 


486 


சொன்னவாசகம் 


191 


திருத்தன் மாக் 


காப்பு 


7 


சோதியினைப் 


16 


திருநாள்மறை 


சோதியாம் 


436 


திருப்புணர்ந்த 


398 


தஞ்சனேன் 


472 


திருமுன் பணிந்து 


393 


தடநகர் 


332 


திருவருள் உருக் 


422 


தடம்படிகயல் 


147 


திரைசெய் நீர்க் 


35 


தரிப்பரோ 


118 


திறந்து விட்டு 


503 


தரும நந்தி 


450 


திறம்புகாம 


79 


தலையெனச் 


498 


துண்ணெனுமொழி 100 


னித்தனிபோய் 


115 


தூங்காமை 


479 


213 


தண்ணிலவின் 


15 


நசைமயிர் 


90 


தெய்வ நாயகன் 


199 


தஞ்சமுண்ட 


334 


தெய்வமறை 


514 


நடக்கும் வழி 


210 


தெளித்த செம்மணி 


338 


நடந்தருக்கிய 


482 


தெனபால் விளங்கு 


391 


நண்ணிய மறை 


36 


தென்னருக்கரசே 


96 


நந்தி தீர்த்தத்தின் 


251 


தேவதேவநங் 


185 


நந்தி நாயக 


260 


தேவதேவ நிராமய 


344 


நற்கடவுள் 


20 


தேவாதி தேவ 


181 


நதான்னக 


345 


தேனிருந்தொழுகுங் 316 


நாமுயிர் துறப்ப 


106 


தேனிலஞ்சிலை 


46 


நாவலாற தித்த 


283 


தேனுமின் 


435 


நிதம்பகலிர 


314 


தேனேந்திய 


81 


நிலத்தினிற் 


439 


தேனையும் 


277 


நிவந்தவாளன 


107 


தொடரவந்தி 


351 


நின்றியாமகிழ்ந் 


427 


85 


நின்றுதுதி 


148 


தொடுதோல் 
தொழுகுலத்தில் 
தொழுதுதொழுது 


184 


நின்றுபேம்வழி 


454 


211 


214 


நின்னுடைய 


121 


பரக்கவென் 


60 


நினைந்தநெஞ் 


284 


பர வருங்குரவ 


442 


நீங்கினான் 


122 


பரவுநகர்க் 


478 


நீதிமன்னவர் 


255 


பரன்முடிமேல் 


57 


நீதிவைதிக 


449 


பருமணிச்சுடர் 


69 


நீயிரக்குமிக் 


235 


347 


பருமவாளர 


நீர்பூத்த கடற் 


2 


70 


பழுதில்வெற் 


நீர்பூத்த மலர் 


395 


பனிமலர்த் 


288 


நடு நகர்த் 


477 


பாசங்கூர்தரு 


400 


நெடுமயிர்த் 


103 


பாதவந்தனை 


32 


நெய்யடைகன 


319 


பார்த்திபன் 


123 


தெளியரா 


127 


பால் பிடித்து 


504 


படவரவேணி 


320 


பாலமைப்பருவ 


407 


படிவர் வேள்வி 


415 


பானுமுற்பட 


250 


பண்டு நீ யெமக்கு 


41 


பிரணவ வடிவாய் 


430 


பண்டை நாண் 


261 


பின்னர் முன் 


461 


பணியாப்.னூர் 


54 


பின்னர் முனிவ 


208 


215 


பின்னணியாப் 


227 


பெருந்தவத்தனி 


488 


பின்னராப்புடை 


511 


பெரும்பெருக் 


111 


பின்னரி போக 


153 


பெருமானை 


133 


பின்னருமுனிவர் 


64 


பெருமுலைப்பால 


11 


பின்னுமுட் 


467 


பெருவிலைக் 


50 


புடையுடுத்த 


500 


பைந்தமிழ்த் 


337 


புண்டரீச 


354 


பைய நாவசைத்து 


101 


புத்தியைத் 


270 


பொதியவிழ் 


475 


புது நாண்மலர் 


357 


பொற்றகடு 


512 


புரிசடைமேல் 


18 


மக்கள் பேர் 


19 


புன்னுனிப்பனி 


102 


மகிழ்வினெவ் 


72 


23 


மண்ணாசை 


புன்னை பாடலம் 


12 


புனிதமார் 


444 


மண்ணில் முளைத் 


361 


பூமுகமடந் 


142 


மண்ணுமணி 


146 


378 


190 


பூாவகி 


மதிமுடித்த நங் 


140 


95 


பூழியனோராண் 


மத்திரத்தலைவர் 


பெரிய நகர் 


360 


மருக்கமழ்கொன்றை 202 


216 


மருக்கமழந்நகர் 


276 


மாரிக்கு 


170 


மருங்கொளி 


40 


மா வேட்டமாடு 


381 


மருமலர்க்குழ 


280 


மாறுபடு செம்பியர் 


143 


மருவுகோணிலை 


172 


மானமாமயிர் 


417 


மருவேட்டம் 


82 


மிடைவெதிரி 


489 


மல்குலந்தமேற் 


93 


முன் பழுத்துமிழ் 


426 


மலர்க்குடைந் 


424 


மின்னினும் சிறந்த 


433 


மலர் தலை 


437 


மீதுவிப்பிரர் 


194 


மற்று நீதியில் 


240 


முத்தருக்கருள் 


47 


மற்றுமென்னிளி 


49 


முத்திரையிருப்ப 


466 


மறைத்தாலுவர் 


369 


முதிர்ந்த சுற்பிடி 


413 


மறைமுழுது 


19 


முதிருமென்புகண் 


200 


மறையொலி 


266 


முதுதிரிபுண்ட 


309 


மாக்கடலா 


161 


முலைத்தலைச் 


391 


மாசிலாவருட 


201 


முன்னேவருபவர் 


373 


மா தர்க்குமல்லள் 


287 


முனிவரும் 


267 


மாதரிற்கொளரி 


62 


மூதுரையிருடி 


262 


217 


மூப்பழுத்தருஞ் 


17 


வந்தனுனை 


214 


மேகச்சுரவேக 


374 


234 


வருத்தமொன் 


மேயவழுதி 


166 


469 


வருதலு நடந்த 


மேவுமவந்தி 


301 


61 


வரைகளிற் 


மேன்மை பெற்ற 


412 


வரைசெய் நற் 


453 


மேனாளொரு 


404 


வரையிலெந்தை 


408 


மேனிலத்தேவரும் 


279 


வழுதியுள் 


110 


மையோதியர் 


367 


வளைமிசை 


125 


மொழிந்தநற் 


76 


வாட்டிடுங்கொடிய 


113 


யாவர்போம் 


456 


வாமமீனவன் 


66 


யானெடுத்த 


119 


வாய்கிழிவன 


88 


145 


வகுத்திடையிடைப் 


வாயுள் இருக்கும் 


213 


வசையற்றிடு 


89 


வார்மாலைமுலை 


14 


வட்டவெண்குடை 


336 


வாள்வினையு 


152 


22 


வானமேன் மண் 


வடிதமிழ்க் 


31 


257 


வண்மையுங்குல 


84 


வானாறுழல் 


37 


வானின்றுவந்த 


394 


வந்தனன்வருதல் 


218 


விட்டபோது 


290 


வெருவரும் பணி 


343 


விடைநந்தி 


389 


வெயிற்சுடுவேனில் 


424 


விதிமுனிக்கணம் 


25 


வேட்பமதி 


162 


விதி வழிச்சிவனை 


138 


வேண்டி முன் 


164 


விரிகதியணி 


330 


வேதபாரகர் 


74 


விரிசடைமின் 


5 


வேதமுனிவரி 


352 


விரும்பு மேனிலை 


339 


வேதவாகமவிதி 


29 


விரைந்து வேந்தன் 477 


வே தவித்தனைய 


445 


விரையிருக்கும் 


264 


வேதவித்தெனும் 


24 


விழித்தபார்வை 


340 


வேதவிப்பிர 


237 


விள்கரும்பொனிற் 


463 


வேந்தர்சேகான் 


241 


வீறாநிலத் 


169 


வேல்காட்டியன்ன 


380 


வீறுசேரந்நிலத் 


176 


வையை நீடணி 


52 


பிழை திருத்தம் 


பக்கம் 


பரி 


பிழை 


திருத்தம் 


or 
wƏXS 


பின்னர் 
பதினெண் 
திருவாப்பனூருக்கு 
போகம் 


12 பின்னா 
26 பதினெண 
1 திருவாப ருக்னூரு 
15 யோகம் 
23 வருநான 
28 உயதியா நரோ 
17 அக்குள் ஆடிக்கும் 
6 சங்க 


ருஞான 
உளதியா தரோ 
அடிக்குள் ஆக்கும் 
சங்கர 


6 


11 


18 


5 


கூவளம் 


கூவிளம் 


27 


31 


33 


34 


மளகை 


35 


44 


54 


19 அலர்முகய் 
23 அறாவினை 
1 கானல் ருளிர 
3 பன் ஊர் உரவம் 
24 முத்து நிலை 
28 நரகமும் 
20 
17 பார்கர் 
27 ஆனந்த தம்போல் 
5 அங்கணர்சி வத்த சடை 
16 ( ஆப்பனூருடையாய் 

போற்றி ) 
9 தொழுகு லயத்தில் 
18 தெரித்த 
15 துரீ இப்ப ணாப்பவன் 
22 முத தசைவோ 
11 தெதன் றிசை 
27 பரா பான் 
9 பார்வைகளி ப்ைபற 
10 ஓவா மாலி 


அலர் முகம் 
அருவினை 
கானல் குளிர 
பன் ஊர் அரவம் 
முத்தி நிலை 
நகரமும் 
மாளிகை 
பாரகர் 
ஆனந் தம் போல் 
அங்மணர்சி வந்த சடை 
ஆப்பனூ ருடையாய் 

போற்றி 
தொழுகு லத்தில் 
தெரிந்த 
துரீ இப்பு ணர்ப்பவன் 
முத் தசைவோ 
தென் றிசை 
பராபரன் 
பார்வைகளி மைப்பற 


56 


75 


108 


109 
119 


123 
138 


ஓவா மலி 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


140 


143 


153 
161 


164 


173 


25 பகலீனும் 
11 ஈதொன் றறிநில்லோன் 
9 

முறைகூ றமைச்சின் 
26 இவறைவன் 
15 அணு திழ லமர்ந்த 
28 அவமதித் திகழ்ந் கண் 
27 நீ றணிந்து திகள் 
4 

குன்மழைக்கிடை 
10 மமுைகத்த 
13 பெரும் பனை 
16 வருவி லாவண 
7 

ங்காமை 
8 

அவகளிப்ப 


பகலினும் 
ஈதொன் றறிகில்லான் 
முறைகூ ரமைச்சின் 
இறைவன் 
அணி நிழ லமர்ந்த 
அவமதித் திகழ்ந்தகண் 
நீரணிந்து திகழ் 
சூன் மழைக் கிடை 
மை முகத்த 
பரும் பணை 
குவிலாவண 
தீங்காமை 
அவற்கனிப்ப 


175 


182 


186 


187 
197 


8 


